Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


சூளாமணி - பாகம்‌ 2 
(கல்யாணச்‌ சருக்கம்‌ & அரசியற்‌ சருக்கம்‌) 
௬ அ ற ௪௫ 


ஆசிரியர்‌ : தோலாமொழித்‌ தேவர்‌ 


cULAmanNi - part 2 
(carukkam 10-12, verses 827-1554 ) 
author: tOlAmozittEvar 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to the Tamil Virtual Academy for providing a soft copy of this 
work. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2018. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சூளாமணி - பாகம்‌ 2 
(கல்யாணச்‌ சருக்கம்‌ & அரசியற்‌ சருக்கம்‌) 
௬ அ ற்‌ ௪௬ 


ஆசிரியர்‌ : தோலாமொழித்‌ தேவர்‌ 


உள்ளடக்கம்‌ 
0. பாயிரம்‌ (1-6) 7. சீயவதைச்‌ சருக்கம்‌ (573- 826) 
1. நாட்டுச்‌ சருக்கம்‌ (7- 35) 8. கல்யாணச்‌ சருக்கம்‌ (827 - 1130) 
2. நகரச்‌ சருக்கம்‌ (36- 69) 9. அரசியற்‌ சருக்கம்‌ (1131- 1554) 
3. குமாரகாலச்‌ சருக்கம்‌ (70-118) 10. சுயம்வரச்‌ சருக்கம்‌ (1555 - 1839) 
4. இரதநூபுரச்‌ சருக்கம்‌ (119-238) 11. துறவுச்‌ சருக்கம்‌ (1840- 2068) 
5. மந்திரசாலைச்‌ சருக்கம்‌ (239- 430) 12. முத்திச்‌ சருக்கம்‌ (2069 - 2130) 
6. தூதுவிடு சருக்கம்‌ (431- 572) 


(சருக்கங்கள்‌ 1-7 அடங்கிய பாகம்‌-1 மின்பதிப்பு #0035-ஆக முன்பு 
வெளியிடப்பட்டுள்ளது). 

8. கல்யாணச்‌ சருக்கம்‌ (827- 1130) 
கவிக்கூற்று 


செங்கண்மால்‌ சிங்கம்‌ வென்று செழுமலர்த்‌ திலகக்‌ கண்ணித்‌ 

திங்கள்வாள்‌ வண்ண னோடுந்‌ திருநகர்‌ பெர்ந்த பின்னை 

அங்கண்மாற்‌ குரிய நங்கை யரும்பெற லவட்குத்‌ தாதை 

வெங்கண்மாற்‌ களிறன்‌ னான்றன்‌ றிறமினி விளம்ப லுற்றேன்‌. 827 


உற்றவான்‌ குழவித்‌ திங்க ளொளிமுழை யகட்டுப்‌ போந்து 
முற்றுவான்‌ முளைத்த போலு மெயிறுடை மூரிச்‌ சிங்கம்‌ 
மற்றம்மா லழித்த தல்லாம்‌ வானமா றாகச்‌ சென்ற 


ஒற்றனா லுணர்ந்து வேந்த னுவகையங்‌ கடலு ளாழ்ந்தான்‌. 628 


சடிவேந்தன்‌ மணவினைக்கு ஏற்பாடு செய்தல்‌ 


கரியவாய்‌ விலங்கி நீண்டு களிக்கய லிரண்டு தம்முட்‌ 
பொரியபோ கின்ற போலும்‌ பொங்கரித்‌ தடங்கட்‌ பேதைக்‌ 


குரியமா லவற்குச்‌ சென்று கொடுப்பனென்‌ றுலகங்‌ காக்கும்‌ 


பெரியவன்‌ றமரோ டெண்ணிக்‌ கடிவினை பெருக்க லுற்றான்‌. 629 


சடிவேந்தன்‌ மணவினையின்‌ மேல்‌ போதனபுரம்‌ செல்லும்‌ சமயம்‌ தன்‌ நகருக்குக்‌ 


காவலாக வைத்த எண்மரின்‌ விவரம்‌ 


கிளரொளி மாடக்‌ கோயிற்‌ கின்னரர்‌ கெழுவ லோவா 

வளரொளி வயங்கு தோன்றல்‌ வருத்தமா னத்து மன்னன்‌ 

உளரொளி யுமிழும்‌ பூணான்‌ பிரீதிதிமா வர்த்த தனனென்‌ றோதும்‌ 

தளரொளி தயங்கு மேனித்‌ தாமரைச்‌ செங்க ணானே. 630 


மண்ணலங்‌ கனியுஞ்‌ சாதி மணிமுழா வதிரு மாடக்‌ 

கண்ணலங்‌ கனியுந்‌ தோன்றல்‌ கந்தருவ நகரங்‌ காப்பான்‌ 

விண்ணலங்‌ கனியுஞ்‌ சீர்த்தி விருகவெல்‌ கடிகொள்‌ பேரான்‌ 

பெண்ணலங்‌ கனியு நீர்மை பெருகிய வுருவத்‌ தோளான்‌. 631 


பூமரு பொலங்கொள்‌ சோலைப்‌ பொன்னணி புரிசை வேலிக்‌ 

காமரு கபாட வாயிற்‌ கந்தமா தனத்தைக்‌ காப்பான்‌ 

தேமரு திலதக்‌ கண்ணித்‌ திவாகர தேவ னென்பான்‌ 

தாமரை தயங்கு சோதித்‌ தாரணி துரகத்‌ தேரான்‌. 632 


சுந்தரப்‌ பொடியும்‌ பூவுஞ்‌ சுரும்பொடு துதைந்து வீசிச்‌ 
சந்திரன்‌ றவழு மாடச்‌ சக்கிர வாள மன்னன்‌ 
மந்தர மலைக்கும்‌ யானை வச்சிர தாட னென்பான்‌ 


அந்தரத்‌ தமரர்‌ கோமா னணிந்துபோந்‌ தனைய நீரான்‌. 833 


காரணங்‌ குருவ மேகங்‌ கருவு கொண்‌ டதிர்ந்து வெய்யோன்‌ 

தேரணங்‌ குறுக்கு மாடத்‌ தேவர வனத்துச்‌ செல்வன்‌ 

ஏரணங்‌ குறுக்கும்‌ பைந்தா ரிரமிய தரனென்‌ றேங்கும்‌ 

சீரணங்‌ குறுக்குஞ்‌ செய்கைச்‌ செஞ்சுடர்த்‌ திலகப்‌ பூணான்‌. 634 


கண்ணிலாங்‌ கனக மாடக்‌ கதலிகை முகிலோ டாடி 
விண்ணிலா விருண்டு தோன்றும்‌ விசய கூடத்து மன்னன்‌ 


வெண்ணிலா விரிந்த பூணான்‌ வேகமா ரதனீண்‌ முந்நீர்‌ 


மண்ணெலாம்‌ வணங்க நின்ற மழகளிற்‌ றரசோ டொப்பான்‌. 


மென்னரம்‌ பனுக்குந்‌ தீஞ்சொன்‌ மெல்லிய லவர்கள்‌ பாடல்‌ 
கின்னரம்‌ பிணிக்குஞ்‌ செய்கைக்‌ கிருதமா தனத்தைக்‌ காப்பான்‌ 
கைந்நவின்‌ றிலங்குஞ்‌ செவ்வேற்‌ காவலன்‌ கருடன்‌ சேர்ந்த 


மெய்நவின்‌ றிலங்குஞ்‌ செம்பொ னங்கதம்‌ விளைந்த பேரான்‌. 


ஓங்குநீர்ப்‌ புரிசை வேலி யொண்டுறைக்‌ குவளை வேய்ந்த 
தூங்குநீ ௬டுத்த பாங்கிற்‌ சோபன முடைய தோன்றல்‌ 
தேங்குநீர்க்‌ கடலந்‌ தானைச்‌ சித்திர தரனிவ்‌ வையம்‌ 
தாங்குநீ ரொளியோ டொன்றித்‌ தண்ணளி தயங்க நின்றான்‌. 


என்றிவ ரெண்மர்‌ தம்மை யிரதநூ புரத்து சானா 
நின்றுநீர்‌ காமி னென்று நிறீஇயபின்‌ னீதி மன்னன்‌ 
ஒன்றிய வுலக மெல்லா மொருங்குடன்‌ விழுங்க லுற்றுச்‌ 


சென்றுயர்‌ கடலோ டொக்குஞ்‌ சேனைபண்‌ ணமைக்க வென்றான்‌. 


யானை 


வெண்ணிலாக்‌ குழவித்‌ திங்கண்‌ மேகத்துப்‌ பதித்த போலும்‌ 
ஒண்ணிலா வுருவக்‌ கோட்ட வோடைமால்‌ களிற்றின்‌ மேலோர்‌ 
பண்ணெலா மணிந்து தோன்றப்‌ பருமித்துக்‌ கருவி யேற்றிக்‌ 


கண்ணிலாம்‌ பதாகை சேர்த்திக்‌ காழகில்‌ கழும விட்டார்‌. 


குதிரை 


கட்டிய கம்மச்‌ செய்கைக்‌ கதிர்மணிக்‌ கனகச்‌ சூலம்‌ 
பட்டமொ டிலங்கப்‌ பண்ணிப்‌ பக்கரை பதைப்ப யாத்து 
மட்டவி ழலங்கல்‌ வீரர்‌ சேர்தலும்‌ வலத்து முன்னாற்‌ 


கொட்டிய குரத வாலித்‌ தெழுந்தன குதிரைச்‌ சேனை. 


தேர்‌ 


635 


636 


637 


638 


839 


840 


மணித்‌ தொழில்‌ வளைந்த சூட்டின்‌ மறுப்பறுத்‌ தியற்றப்‌ பட்ட 
அணித்‌ தொழி லாரக்‌ கோவை யாடகக்‌ கொடிஞ்சி யம்பொன்‌ 
துணித்திடை பதித்த தட்டிற்‌ சுடர்மணித்‌ துரகத்‌ திண்டேர்‌ 
கணித்தளப்‌ பரிய நீர கல்லெனக்‌ கலந்த வன்றே. 


காலாட்கள்‌ 


ஒட்டிய கலிங்கந்‌ தாண்மேற்‌ றிரைத்துடுத்‌ துருவக்‌ கோடிப்‌ 
பட்டிகை பதைப்ப யாத்துப்‌ பரட்டைய நரல வீக்கிக்‌ 
கட்டிய கழலர்‌ தாரர்‌ கதிரொடு கனலும்‌ வாளர்‌ 


மட்டுய ரலங்கல்‌ சூடி மறங்கிளர்‌ மள்ளர்‌ சூழ்ந்தார்‌. 


சடிமன்னன்‌ தம்பியின்‌ புறப்பாடு 


இன்னிசை யமரர்‌ பேகொண்‌ டியன்றமா நகரங்‌ காக்கும்‌ 


பொன்னவில்‌ கடகப்‌ பைம்பூட்‌ புரந்தர னனைய மாண்பின்‌ 


மன்னவற்‌ கிளைய வேந்தன்‌ வயங்கெரிப்‌ பெயர்கொ டேரான்‌ 


கன்னியைக்‌ காக்கு நீர்மைக்‌ கடற்படை பரப்பிச்‌ சென்றான்‌. 


சடிமன்னனுடைய மருகன்‌ புறப்படுதல்‌ 


அங்கல மலர்ந்த தோன்ற லரிபுரத்‌ தவர்கள்‌ கோமான்‌ 


பொங்கல ரணிந்த பைந்தார்ப்‌ புலிப்பெயர்ப்‌ பொலங்‌ கொ டேரான்‌ 


மங்கலக்‌ களிற்றி னான்றன்‌ மருமகன்‌ மகர முந்நீர்த்‌ 


தங்கொலி மிகுத்த தானை யொடுகதி ரெறிப்பச்‌ சார்ந்தான்‌. 


சடிவேந்தன்‌ மகன்‌ அருக்ககீர்த்தியின்‌ புறப்பாடு 


வாரணி முரச மார்ப்ப வரிவளை வயிரொ டேங்கத்‌ 
தாரணி மறவர்‌ சூழத்‌ தமனியக்‌ கலங்க டாங்கி 
ஆரணி யுருவத்‌ திண்டே ரானைமே லருக்க கீர்த்தி 
நீரணி கடலந்‌ தானை நிலநெளி பரப்ப நின்றான்‌. 


641 


642 


643 


844 


645 


சடிமன்னன்‌ ஒரு விமானத்தை நிருமித்தல்‌ 


சேனைபண்‌ ணமைத்துச்‌ சென்று திருக்கடை செறிந்த போழ்திற்‌ 
றானையுள்‌ படுநர்‌ மாண்பிற்‌ றாரவற்‌ றொழுது கூற 
வேனவிற்‌ றடக்கை வேந்தன்‌ விண்ணியல்‌ விமான மொன்று 


வானவில்‌ லுமிழ்ந்து மின்ன மனத்தினா னிருமித்‌ திட்டான்‌. 646 


விமான வருணனை 


மற்றதன்‌ வடிவு கேட்பின்‌ மரகத மணிக்க றன்மேல்‌ 
பெற்றதன்‌ னிலையிற்‌ றாகிப்‌ பெருகிய வளமை தோன்றிச்‌ 
சுற்றிய பசும்பொற்‌ சோதி சொரிந்துபோய்த்‌ துறக்கங்‌ காண 


முற்றிய முகட்டு நீலக்‌ குவட்டிடை முடிந்த தன்றே. 647 


பாரித்த பவழத்‌ திண்காற்‌ பளிங்குபோழ்‌ பலகை தன்மேற் 

பூரித்த சுடரின்‌ செம்பொற்‌ போதிகைப்‌ புடங்க டோறு 

மூரித்தண்‌ சுடர்வெண்‌ முத்தின்‌ பரூஉத்திரண்‌ முயங்கி ஞான்ல 

வேரித்தண்‌ டுவலை கால மாலைகள்‌ விசித்த வன்றே. 648 


தடுத்துவில்‌ லுமிழுஞ்‌ செம்பொற்‌ றண்டிகைத்‌ திரள்க டாங்க 

மடுத்தன வயிரத்‌ தம்ப மாடநீண்‌ மதலை தோறும்‌ 

தொடுத்தன சுரும்பு பாயுந்‌ துணரணி தயங்கு மாலை 

அடுத்தன நிறத்த வாக வழுத்தின மணிக ளெல்லாம்‌. 849 


ஊன்றிய மகரப்‌ பேழ்வா யொளிமுகந்‌ தெளிப்ப வீழ்ந்து 
நான்றன மணிசெய்‌ தாம நகைமுக நிறைந்த சோதி 
கான்றன கனக சாலங்‌ கலந்தன கங்க ணீகம்‌ 


தோன்றின பதாகை சூழ்ந்து சுடர்ந்தன சூல நாயில்‌. 650 


அஞ்சிறைப்‌ பறவைச்‌ சாதி யாவிப்ப வணிந்து மேலால்‌ 

விஞ்சையர்‌ மிதுனத்‌ தேவர்‌ விண்ணியங்‌ குருவ மெல்லாம்‌ 

செஞ்சுட ரெறிப்பச்‌ சேர்ந்து செங்கதிர்ப்‌ பரவை சிந்தி 

வெஞ்சுடர்‌ விலங்க நீண்டு விண்ணிடை விரிந்த தன்றே.. 651 


வாரணி பசும்பொன்‌ வாழை மரகதக்‌ கமுகொ டோங்கித்‌ 
தோரணத்‌ தூண்க டோறுஞ்‌ சுடர்மணி சிலம்ப நான்று 
நீரணி நிழல்கொண்‌் முத்த மணன்மிசை நிரந்து தோன்றிப்‌ 
பூரண குடங்கள்‌ செம்பொற்‌ கொழுங்கதிர்‌ புதைந்த கீழால்‌.. 


கொழுந்திரள்‌ வயிரக்‌ கோடிக்‌ கூர்முளை செறித்துச்‌ செம்பொற்‌ 
செழுந்திரட்‌ புடகஞ்‌ சேர்ந்த திருவளர்‌ கபாட வாயிற்‌ 
பொழிந்ததண்‌ சுடர வாகிப்‌ பொலந்தொடர்‌ புலம்பத்‌ தூங்கி 
எழுந்தொலி சிலம்ப விம்மி யிணர்கொண்ட மணிக ளெல்லாம்‌.. 


பாய்கதிர்ப்‌ பளிங்கிற்‌ கோத்துப்‌ பருமணி வயிரஞ்‌ சூழ்ந்த 
வாய்கதிர்ச்‌ சால வாயி லகிலயா வுயிர்த்த வாவி 
மாயிரு விசும்பின்‌ மான்று மழைதவழ்‌ குன்றம்‌ போலச்‌ 


சேயவர்க்‌ குருவங்‌ காட்டித்‌ தேநிரை கொண்ட வன்றே.. 


செம்பொனங்‌ களியிற்‌ செய்து சித்திரந்‌ தெளிப்பத்‌ தீட்டி 
வம்பவெண்‌ முத்தச்‌ சாந்தின்‌ மட்டித்து மணிக ளெல்லாம்‌ 
நம்பிய வொளிய வாகத்‌ தெளித்துநன்‌ கெழுதப்பட்டுத்‌ 
தம்புலந்‌ தெரிந்து தோன்றுந்‌ தடத்தின தலங்க ளெல்லாம்‌.. 


பாடக மிலங்கச்‌ செங்கேழ்ச்‌ சீறடிப்‌ பரவை யல்குல்‌ 
நாடக மகளி ராடு நாடக வரங்கு நன்பொன்‌ 
மாடகந்‌ தெளிப்ப வேய்ந்த மண்டபத்‌ தலமும்‌ வண்ண 


ஆடக மணிந்த கூட நிலைகளு மயல வெல்லாம்‌... 


மரகத மணிக ளீன்ற கதிரெனுந்‌ தளிர்கள்‌ வார்ந்து 
சொரிகதிர்‌ வயிரங்கான்ற சுடரெனுங்‌ கொழுந்து தோன்றிப்‌ 
புரிகதிர்‌ முத்த மென்னும்‌ புதுநகை யரும்பு பம்பி 

விரிகதிர்ச்‌ செம்பொன்‌ பூத்து விண்ணணங் குறுப்ப வீங்கி.. 


சயம்பவையை அழைத்துவர மன்னன்‌ பணித்தல்‌ 


652 


653 


654 


655 


656 


857 


கதிர்நகைக்‌ கனபொற்‌ சோதிக்‌ கனகசா லங்க ளென்னு 
மதுநகப்‌ பருகி மான்ற மணிவண்டு மயங்கி வானோர்‌ 


விதிநகு விமான மென்னுங்‌ கற்பகம்‌ விரிந்த போழ்திற்‌ 


பதிநகர்க்‌ கிறைவன்‌ பாவை சயம்பவை வருக வென்றான்‌.. 


வேறு 


சயம்பவையின்‌ செயல்‌ 


இன்ன தருண்‌ மன்னவன்‌ தென்றுகடை காக்குங்‌ 
கன்னிய ருணர்த்தலி னிணர்க்கொடி கடுப்பாள்‌ 
பன்னிய பளிக்கறையொர்‌ பஞ்சணையின்‌ மேலாள்‌ 


மன்னுமணி மாடமிசை மஞ்ஞையி னிழிந்தாள்‌.. 


மாகமலை யன்னமணி மாடநிலை யுள்ளாற்‌ 


போகமிகு பூந்தவிசின்‌ மீதுபுதை வுற்ற 


வாகைவன மாலைபுனை மன்னன்மகள்‌ செல்வாள்‌ 


மேகபட லத்திடை மினற்கொடியொ டொத்தாள்‌.. 


அங்கையி னயிற்படைய ராணுடையர்‌ பூணர்‌ 
கொங்கைவள ராதகுழ லார்கள்புடை காப்பப்‌ 
பங்கயமு கத்தவர்ப லாண்டுபல கூறி 


நங்கையடி போற்றியென நங்கைநடை கற்றாள்‌. 


காவன்மிகு கன்னிநகர்‌ கன்னியர்கள்‌ காக்கும்‌ 
வாவியகி னாறுமணி வாயிலவை நீங்கி 


நாவிகமழ்‌ கொம்பனைய நங்கைநகை வேலான்‌ 


தேவியமர்‌ கோயிலது செவ்வன மடைந்தாள்‌. 


மெளவன்மலர்‌ வேய்ந்துமது நாறுமணி யைம்பாற்‌ 


கொவ்வைதுயில்‌ கொண்டதுவர்‌ வாய்க்கொடியொ டொப்பா 


டெய்வமண நாறுதிரு மேனிபுறங்‌ காக்கும்‌ 


அவ்வையரொ டெய்திமுத லவ்வையடி சேர்ந்தாள்‌. 


வாயு வேகையின்‌ செயல்‌ 


658 


859 


860 


861 


862 


863 


வணங்கிய கணங்குழையை வாங்கிமுலை நோவக்‌ 
குணங்கெழு குலத்தலைவி கொண்டுமிசை புல்லி 
மணங்கமழ்‌ குழற்சிகையுள்‌ வண்டிரிய மோந்தாங்‌ 


கணங்கினனை யாளுவகை யாழ்கடலு ளாழ்ந்தாள்‌. 


செம்பொனணி சீரியன சேரினிடை நோமென்‌ 
றம்பொனணி நொய்யன வணிந்தலர்‌ மிலைச்சி 
வம்பினணி வாட்கணிடை மைபிறழ வைத்துக்‌ 


கொம்பினனை யாள்குளிரு மாறுகுயில்‌ வித்தாள்‌. 


சயம்பவை விமானமேற்‌ கொள்ளல்‌ 


அன்னவகை தேவிமக ளோடமரு மெல்லை 
முன்னுமுக வோரையொடு மூர்த்தநல நோக்கி 
மன்னுபுல வோர்கள்சொல மன்னன்மக டன்னை 


இன்னகைவி மானதல மேறுகினி தென்றான்‌. 


தொண்டைதொலை வித்ததுவர்‌ வாய்மகளிர்‌ சூழக்‌ 
கண்டுவளர்‌ தாயரொடு கஞ்சுகியர்‌ காப்பா 
விண்டுவளர்‌ சோதிகொள்‌ விமானமது சேர்வாள்‌ 


வண்டுவளர்‌ கற்பமுறை வான்மகெளா டொத்தாள்‌. 


முன்னிமுடி வித்தமிகு விஞ்சையின்‌ முதிர்ந்தார்‌ 
அன்னநடை யாட்கடிமை யார்வமொ டடைந்தார்‌ 
பின்னிவிடு கூந்தலர்‌ பிடித்தவயில்‌ வாளர்‌ 


கன்னியரி ராயிரவர்‌ கன்னிபுடை காத்தார்‌. 


அஞ்சுடர்‌ மணிக்குழவி யாடுகழன்‌ மாடம்‌ 
பஞ்சுடைய பந்துகிளி பாவையொடு பூவை 


மஞ்சுடைய மின்னினனை யாண்மகிழு நீர 


செஞ்சுடர்‌ விமானமது சேர்ந்தன செறிந்தே. 


664 


665 


666 


667 


668 


669 


கற்பக மலர்ப்பிணையல்‌ சேர்ந்துகமழ்‌ கின்ற 


பொற்பமைசெங்‌ கோடிகமொ டாடைபுதை வுற்ற 


நற்புடைய பேழை நறுஞ்‌ சாந்துநனி பெய்த 
செப்பொடு கடப்பக மடுத்தன செறிந்தே. 


பெருங்கல நிறைந்தமிகு பெட்டகமோ டெல்லா 
அருங்கலமு மார்ந்தவறை யாயினக ளாய்பொன்‌ 
நெருங்கொளி நிறைந்தமிகு சோதிநிழல்‌ சூழப்‌ 
பெருங்கலி விமானமது சென்றது பெயர்ந்தே. 


வேறு 


பலவகைச்‌ சம்பிரமங்கள்‌ 


முரச மார்த்தன முரன்றன முரிவளை 
முகிலிடை வயிரேங்க 

அரியொ டாகுளி யாலித்த வதிர்ந்தன 
யணிமுழ வரு கெல்லாம்‌ 

விரைசென்‌ மாவொடு விரவின களிறும்தண்‌ 
மிடைந்தன கடுமான்‌ றேர்‌ 

புரைசை யானையி னெருத்திடை யரசனும்‌ 


புகழொடு பொலிவுற்றான்‌. 


சிகர யானையின்‌ கவிழ்மணி சிலம்பின 
சிலம்பின பணிலங்கள்‌ 

முகர வாயின பணவங்கண்‌ முரன்றன 
முரன்றன முகிலெல்லா 

மகர மால்கடல்‌ வரைமிசை யெழுந்தனெ 
வெழுந்தது படைமாற்ற 

நகர வாயிலின்‌ புறம்பணை நடந்தது 
நடுங்கின கொடியெல்லாம்‌. 


ஒளிறு வாட்படை யுளர்ந்தது கிளர்ந்தன 
ருழைக்கல வுழையோர்கள்‌ 

களிறு காத்திர முறுத்தலி னெறித்தலை 
கருமுகி னெரிவுற்ற 


670 


671 


672 


673 


குளிறு மின்னியங்‌ குழுமலிற்‌ செழுமலைக்‌ 
கொடுமுடி யுடனார்த்த 


வெளிறில்‌ கேள்வியான்‌ பெரும்படை விசும்பிடை 


நிரந்தொளி விரிந்தன்றே 


சயம்பவைக்கு அவள்தோழி நாட்டுவளங்‌ காட்டல்‌ 


அமித மாகிய பெரும்படை யகன்கட லகல்விசும்‌ பழகெய்த 
அமித மாகிய பெருவரை நிமிர்சிகை யதனய லமர்ந்தேக 
அமித மாகிய நிலைத்தலை மலையணி யருவிக ளவையெல்லாம்‌ 


அமித மாபவை சயம்பவைக்‌ கடிதொழு தவையவை யறிவித்தாள்‌. 


நங்கை காணிது நம்மலைக்‌ கும்பரப்‌ பொன்மலைப்‌ புடைவீழுங்‌ 
கங்கை யாறிதன்‌ கரையன கற்பகக்‌ காவுகளிவை கண்டாய்‌ 


இங்கு நாமிரு விசும்பிடை யியங்கலிற்‌ சிறியவொத்‌ துளவேனும்‌ 


அங்க ணார்க்குநம்‌ முலகினை யளப்பவொத்‌ துளவவை யறியுங்கால்‌. 


இரைக்கு மஞ்சிறைப்‌ பறவைக ளெனப்பெய 
ரினவண்டு புடைசூழ 

நுரைக்க னென்னுமக்‌ குழம்பு கொண்டெதிர்ந்தழெ 
நுடங்கிய விலையத்தாற் 

றிறைக்க ரங்களிற்‌ செழுமலைச்‌ சந்தனத்‌ 
திரள்களைக்‌ கரைமேல்வைத்‌ 

தரைக்கு மற்றிது குணகடற்‌ றிரையொடும்‌ 
பொருதல தவியாதே. 


முந்து மற்றிதன்‌ முதன்மலைப்‌ பிறந்துநம்‌ 
மலையது முழைப்‌ பேருஞ்‌ 

சிந்து வென்பது வலத்தது செழுங்கலஞ்‌ 
சிதர்கின்ற திகழ்யாறு 

நுந்து பொன்னொளித்‌ திரையெனுங்‌ கரதலப்‌ 
புடங்களி னுரையென்னும்‌ 

பந்து பொங்கநின்‌ றடித்திடத்‌ திளைப்பதொத்‌ 
துளததுப கருங்கால்‌. 


674 


875 


876 


877 


678 


11 


12 


உயருஞ்‌ சந்தனப்‌ பொழிலலைத்‌ தொளிர்மணிக்‌ 
கலங்களை யுமிழ்ந்‌ திட்டுப்‌ 

பெயருந்‌ தெண்டிரைப்‌ பிறங்கலுட்‌ பிணங்கிய 
பெருவரை யகிறேக்கி 

வயிர வேதிகை மலைவது கோபுர 
வாய்தலின்‌ படிதீண்டி 

அயிரை வார்கரைக்‌ குடகடற்‌ றிரையொடு 


பொருதல தவியாதே. 879 


தேனெய்‌ பாலொடு கலந்தன சின்மொழிச்‌ 
சிறுநுதற்‌ றிருவேநஞ்‌ 

சேனை மாமுகிற்‌ படலங்கண்‌ மிசைச்செலச்‌ 
சினைமுகில்‌ முரலக்‌ கேட்‌ 

டேனை யானைக ளிணையென விருந்திட 
விருங்கைமா வினங்காக்கும்‌ 

கான யானைகள்‌ கருவரை யனையன 


கனல்வன விவை காணாய்‌. 880 


பேய்மை யானங்கொண்‌ டிருந்தன்ன பெருவரை 
நெரிதரத்‌ திரைசிந்தித்‌ 

தீமை யானைகள்‌ செவிபுகு செறிகடாந்‌ 
திளைத்தலிற்‌ றிசைநாறிப்‌ 

போய்மை யானங்கொண்‌ டிழிதரும்‌ பெருந்திசைப்‌ 
புடையன புனல்யாறு 

சேய்மையா னமக்கொளிர்‌ முத்தின்‌ பருவடந்‌ 


தெளிப்பவொத்‌ துளபாவாய்‌. 881 


கருவிவா னத்தி னகடுதொட்‌ டனவென 
நிலத்திடைக்‌ கவின்‌ செய்ய 

மருவிநங்‌ கட்கு மணிவட்டுச்‌ சிதர்ப்ப வொத்‌ 
துளசில மலை யெல்லாம்‌ 

அருவி வெண்டிரை சொரிகின்ற வருவரைக்‌ 
குவடுக ளவை முன்னாற்‌ 


பரவை வெண்கொடி யெடுத்துநம்‌ படைக்கெதி 


ரெழுவதொத்‌ துளபாவாய்‌. 


அலங்கல்‌ வார்குழ லிமிர்தன்ன சின்மொழி 
யரிவைநம்‌ மருங்கெல்லாம்‌ 

விலங்கல்‌ போல்வன வெண்மருப்‌ பிரட்டைய 
வேழங்கள்‌ விளையாடி 

இலங்கு மால்வரை யிறுவரைத்‌ தடங்குத்தி 
யிடந்திட விருபாலும்‌ 

கலங்கொள்‌ பேழைகள்‌ கவிழ்ந்தனெக்‌ கதிர்மணி 


சொரிகின்ற வவை காணாய்‌. 


அங்கண்‌ மால்வரை யருவிதந்‌ தடக்கையிற்‌ 
புடைத்துநின்‌ றமர்ந்‌ தாடிப்‌ 

பைங்கட்‌ செம்முகப்‌ பரூஉக்கையம்‌ பகடுதம்‌ 
பிடிக்கணம்‌ புடை சூழச்‌ 

செங்கற்‌ றூளிதஞ்‌ செவிப்புறத்‌ தெறிதலிற்‌ 
சிகரங்க ளிடையெல்லாம்‌ 

பொங்கிக்‌ குங்குமப்‌ பொடியொத்துப்‌ பொலிகின்ற 


பொலங்கொடி புடைநோக்காய்‌. 


துளங்கு வார்குழைத்‌ துவரிதழ்த்‌ துடியிடைச்‌ 
சுடர்நுதற்‌ சுரிகோதாய்‌ 

விளங்கு வெங்கதிர்‌ விலங்கிய விசும்பிடை 
யியங்குதல்‌ புலன்கொள்ளாப்‌ 


பளிங்கி னொள்ளறைப்‌ பரப்பிடைப்‌ பாய்வித்த 


பருமணி நெடுமான்றேர்‌ 


வலங்கொ ணம்படைக்‌ கடலிடை மறித்தவை 


சுழல்கின்ற வகை நோக்காய்‌. 


எடுத்த மாருத மெறிதலி னெகிழ்ந்தன 
சிகழிகை யிணரோடும்‌ 

தொடுத்த மாலைகள்‌ துணர்கொளப்‌ புனைவன 
துகிலிடை புடைசோர 

உடுத்த காஞ்சியி னொளிமணிக்‌ கதிர்நகைப்‌ 


பட்டங்க ளுடையாக 


882 


883 


884 


885 


13 


அடுத்து வீழுமொ ரணியிழை யிளையவள்‌ 
படுகின்ற ததுகாணாய்‌. 


மல்கு மும்மத மதகளி றுழக்கலின்‌ 
மயங்கிய மழைமேகம்‌ 
பில்கு நுண்டுளி யுறைத்தலிற்‌ பனித்தநம்‌ 


பெரும்படை மடவார்கள்‌ 


நல்கு காதல ரகலத்து ளொடுங்குதல்‌ 
பலர்முன்னை நனிநாணி 
மெல்கு பூந்துகில்‌ விரித்தவா வருகின்ற 


விதலைகண்‌ மிகநோக்காய்‌. 


இலைய நாடகத்‌ தெழில்கெழு விமானமஃ 
தியல்கின்ற விசைதன்னான்‌ 

மலையி னம்மொடு வருவவொத்‌ துளவவை 
வரவில மடனோக்கி 

உலைவில்‌ வையகத்‌ தொளிசெயும்‌ பகலவ 
னுறுசுடர்‌ சொரிகின்ற 

வலையங்‌ கையல வருவது மற்றிதன்‌ 


சலத்தது வலிகண்டாய்‌. 


யாவரும்‌ போதன புரத்தை அடைதல்‌ 


இன்ன போல்வன விளையவட்‌ குழையவ ளினியன பலகாட்டிப்‌ 
பன்னு மாயிடைப்‌ பழனங்கள்‌ வளாவிய படுகலி நெடுநீத்தம்‌ 
துன்னு நீர்வயற்‌ சுரமியத்‌ தகணியுட்‌ சுடரணி நகர்சார்ந்து 


தென்னென்‌ றேனிமிர்‌ திருநிலை யகமெனுஞ்‌ செறிபொழி லதுசேர்ந்தார்‌. 


வேறு 


ஒரு சோலையில்‌ யாவரும்‌ தங்கிய வருணனை 


மோடு விட்டலர்‌ மொய்ம்மலர்க்‌ காவினுள்‌ 
பாடி விட்டது பாவைதன்‌ கோன்படை 


கூடி யிட்டிடை யாரன கோதைமேல்‌ 


666 


667 


668 


889 


14 


மூடி விட்டமர்‌ தேன்முரி வித்தவே. 


ஆர்ந்த வெங்களி யானைக்‌ கவுட்புடை 
வார்ந்து வீழ்மத மூசிய வண்டினம்‌ 

சோர்ந்து வீங்கெருத்‌ திற்றொடர்‌ கண்ணிடைப்‌ 
பேர்ந்து வீழ்வன போலப்‌ பிறழ்ந்தவே. 


முந்தி நின்றிமிர்‌ தேன்முரன்‌ றாக்கிய 
மந்த வின்னிசை வாங்க வனத்திடைச்‌ 
சந்த னத்தடந்‌ தாளொடு சார்ந்தன 


கந்தெ னக்கன லுங்களி யானையே. 


குங்கு மக்குளிர்‌ பூநெரி தூளிமேற்‌ 
பொங்கு ளைக்கலி மாக்கள்‌ புரண்டுவிற்‌ 
றங்கொ ளிப்பல கைத்தலம்‌ பாவிய 


மங்க லப்பெரும்‌ பந்தியின்‌ வந்தவே. 


பட்ட மார்நெடுந்‌ தேர்பைம்‌ பொனான்மிடை 
கொட்டில்‌ சேர்ந்தன கோனுறை கோயிலும்‌ 


வட்ட மாக வகுத்தனர்‌ வானுல 


கிட்ட மாய்வந்‌ திழிந்தது போலுமே. 


செம்பொன்‌ மாளிகை யும்வயி ரத்திரட்‌ 
டம்ப முற்ற தமனியக்‌ கூடமும்‌ 
அம்பொன்‌ னாடரங்‌ கும்மகிற்‌ சேக்கையும்‌ 


வம்பு நீர்மைய வாய்வளங்‌ கொண்டவே. 


தெள்ளி வெண்பவ ழத்திர ளூன்றிய 
வெள்ளி மண்டப மும்விரை நாறுப 
பள்ளி யம்பல மும்பகற்‌ கோயிலும்‌ 


வள்ள றன்னகர்‌ வாய்மலி வுற்றவே. 


வெளவு நீரென்ன வாவியு மாடெலாம்‌ 


690 


691 


692 


693 


694 


695 


696 


15 


தெய்வ நாறுவ தேங்கொள்செய்‌ குன்றமு 
மெளவன்‌ மண்டப மும்மணற்‌ றாழ்வரும்‌ 


எவ்வ பாலு மிசைந்துள வென்பவே. 


கொற்ற வன்கொடிக்‌ கோயிற்‌ புறம்பணை 
சுற்றி விட்டது சுற்றும்‌ பெரும்படை 
மற்றை மன்னரெல்‌ லாம்வனத்‌ தின்புடை 


முற்ற முன்னினர்‌ முத்தணி மாலையார்‌. 


கன்னி மூதெயில்‌ சூழ்கடி காவினுட்‌ 
கன்னி தாதைகண்‌ ணார்நக ரிஞ்சியுட்‌ 
கன்னி மார்பலர்‌ காக்குங்‌ கடையதோர்‌ 


கன்னி மாநகர்‌ கன்னிக்‌ கியற்றினார்‌. 


மின்னி னார்ந்த விமானத்‌ தலத்திடைப்‌ 
பொன்ன னார்பலர்‌ போற்ற விழிந்துதன்‌ 
மன்ன னாரரு ளான்மணி மாளிகைக்‌ 


கன்னி மாநக ரெய்தினள்‌ கன்னியே. 


வேறு 


சடிமன்னனுடைய வரவு கேட்ட பயாபதி செயல்‌ 


மற்றவ ரிருத்தலு மருசி சென்றுபின்‌ 


சுற்றுநீர்‌ வளவயற்‌ சுரமை நாடுடைக்‌ 


கொற்றவன்‌ கழலடி தொழுது கூறலும்‌ 


வெற்றிவே லவனொளி துளும்ப வீங்கினான்‌. 


அயலிலுள்ளார்க்கு இட்ட கட்டளை 


ஏரணி மணிக்கல மணிக யாருமென்‌ 
றாரணி வளநக ரறைக கோடணை 
தோரணந்‌ திசைதொறுஞ்‌ சுடர நாட்டுக 


பூரண பொற்குடம்‌ பொலிய வைக்கவே. 


697 


698 


899 


900 


901 


902 


16 


இரவல ரிருநெதி கவர்க வீண்டயற் 
புரவலர்‌ வருகெனப்‌ போக தூதுவர்‌ 
திருவலர்‌ சினகரன்‌ செல்வப்‌ பொன்னகர்‌ 


விரவலர்‌ மழையொடு விழவு செய்கவே. 


எரிமணிச்‌ சுடரணி யிலங்கு நங்கைதன்‌ 
திருமணிக்‌ காவினுட்‌ செல்லுஞ்‌ செய்கையாற்‌ 
புரிமணிப்‌ பொலங்குழைப்‌ பொம்மல்‌ வெம்முலைக்‌ 


குருமணிக்‌ கொம்பனார்‌ கோலஞ்‌ செய்கவே. 


உழைக்கல மகளிரொ டுவந்து செல்வன 

புழைக்கைய விளம்பிடி புகுந்து பண்ணுக 
தழற்புகை நவின்றகைத்‌ தானை வீரர்தம்‌ 
அழற்படை யொடுபுகுந்‌ தமைக காவலே. 


பயாபதி மருசிக்கு மரியாதை செய்தல்‌ 


இன்னன வுழையவர்க்‌ கருளி யேந்துதோண்‌ 
மன்னவன்‌ மருசியை மருளக்‌ கட்டுரைத்‌ 
தென்னொடும்‌ பெயர்திநும்‌ பாடிக்‌ கென்றொரு 


பொன்னகர்‌ மாளிகை புகுகென்‌ றேயினான்‌. 


மந்திரக்‌ கிழவருடன்‌ ஆலோசித்தல்‌ 


வேண்டுப வவன்றிறத்‌ தருளி வேந்தர்கோன்‌ 
ஈண்டிய மந்திரக்‌ கிழவர்க்‌ கென்னையாங்்‌ 
காண்டகு திறலவற்‌ காணு மாறென 


ஆண்டகைக்‌ கவர்களு மறியச்‌ செப்பினார்‌. 


விண்ணியல்‌ விஞ்சையர்க்‌ கிறைவன்‌ வேந்தராற்‌ 
கண்ணிய பெருங்குலக்‌ கடலுட்‌ டோன்றினான்‌ 
நண்ணிய தொடர்ச்சியு நமிக்கணண்ணுமால்‌ 


903 


904 


905 


906 


907 


17 


எண்ணுவ வவன்றிறத்‌ திறைவ வில்லையே. 


குலத்தினுங்‌ குணத்தினுங்‌ கொண்ட கோலமா 
நலத்தினு நின்னொடு நிகர்க்கு நன்மையன்‌ 
மலைத்தலில்‌ வயத்தினும்‌ பெரியன்‌ மல்லினும்‌ 
உலத்தினும்‌ பெருகிய வுருவத்‌ தோளினான்‌. 


ஆதலா லவன்றிறத்‌ தியாது செய்யினும்‌ 
ஏதமாங்‌ கில்லைகோ லிறைவ வென்றனர்‌ 
கோதிலாக்‌ குணம்புரி குன்ற னாற்கொரு 
நீதிநூற்‌ கடலினின்‌ றனைய நீர்மையார்‌. 


வேறு 


பயாபதி தன்‌ அரண்மனையை அடைதல்‌ 


ஆங்கவர்‌ மொழியக்‌ கேட்டே யறிவினுக்‌ கரச ரென்று 
வாங்கிருங்‌ கடலந்‌ தானை மன்னவன்‌ மகிழ்ந்து மற்றப்‌ 
பூங்குழை மகளிர்‌ காக்கும்‌ பொன்னணி வாயில்‌ போகித்‌ 
தேங்கம ழலங்கன்‌ மார்பன்‌ றிருநகர்‌ முற்றஞ்‌ சேர்ந்தான்‌. 


மருசியை அனுப்ப அவன்‌ செய்த ஏற்பாடுகள்‌ 


அடுகடா மாவி நாறு மழிமதங்‌ கருவி வீழத்‌ 
தொடுகடா வயிரத்‌ தோட்டி யுடையன தொடர்க ணூன்ற 
விடுகொடா வியாள நிற்ப மெல்லவன்‌ பணிகள்‌ செய்யும்‌ 


படுகடாக்‌ களிறுந்‌ தேரும்‌ புரவியும்‌ பண்ணு கென்றான்‌. 


யானையின்‌ வருகை 


பணித்தசொல்‌ லதனைக்‌ கேட்டே பகைநிலைக்‌ கந்தி னோடும்‌ 
பிணித்தபொற்‌ றொடர்கண்‌ விட்டுப்‌ பெயர்ந்தகா னிகள நீக்கி 
மணித்தொடர்‌ மருங்கின்‌ வீழ்த்து வரிபுரிக்‌ கச்சை வீக்கி 


908 


909 


910 


911 


912 


18 


அணித்தகைப்‌ பாகர்‌ பண்ணிக்‌ கொடியெடுத்‌ தருகு சேர்ந்தார்‌ 


தேர்களின்‌ வருகை 


செம்பொன்செய்‌ கிடுகு கோத்துத்‌ 
திகிரிவாய்ப்‌ புளகஞ்‌ சேர்த்திப்‌ 
பைம்பொன்செய்‌ பரவைத்‌ தட்டிற்‌ 
பருமணி பதித்த திண்டேர்‌ 
கம்பஞ்செய்‌ துலக மெல்லாங்‌ 
கைவளைக்‌ கொள்வ போல 
அம்பொன்செய்‌ கொடுஞ்சி நெற்றி 
கொடியெடுத்‌ தணைந்த வன்றே. 


புரவிகள்‌ வருகை 


முற்றத்தா னெரியுஞ்‌ செம்பொன்‌ முகனனி கருவி சேர்த்திச்‌ 


சுற்றத்தா தணிந்து காமர்‌ சூழ்மணிக்‌ கோவை சூழ்ந்து 
மற்றுத்தாம்‌ வகுக்கற்‌ பால மங்கல மரபிற்‌ பண்ணிப்‌ 


பொற்றத்தார்க்‌ கவரி வேய்ந்து பொருகின்ற புரவி யெல்லாம்‌. 


காலாட்கள்‌ வருகை 


ஒட்டிய வூழி னன்றி யுயிர்கொள லொழிக வென்று 
சுட்டினர்‌ மொழிப வாயிற்‌ கூற்றமுந்‌ துளங்கு நீரார்‌ 
கட்டிய கழலர்‌ தாழ்ந்த கச்சையர்‌ கனலும்‌ வாளர்‌ 


மட்டுய ரலங்கல்‌ சூடி வயவரும்‌ வந்து சூழ்ந்தார்‌. 


வரிசைகளுடன்‌ மருசியை அனுப்புதல்‌ 


அன்னணந்‌ தானை பண்ணி யணைந்தபின்‌ னமைச்சரோடு 
மன்னவன்‌ மருங்கி னின்ற மருசியை வருக வென்று 
பொன்னுதல்‌ வேழ மொன்று பொலங்கலம்‌ புலம்ப வேற்றி 
முன்னுற நின்று காதன்‌ முறுவலோ டருளிச்‌ செய்தான்‌. 


913 


914 


915 


916 


917 


19 


பயாபதி சித்திரதரனுக்கு இட்டகட்டளை 


தேங்கம ழலங்கன்‌ மார்பன்‌ சித்திர தரனைக்‌ கூவிப்‌ 
பாங்கமை பஞ்சு பட்டுந்‌ துகில்களும்‌ பரப்பி மேலால்‌ 
வீங்கிய சுடர வாய மிடைமணிக்‌ கலன்கள்‌ விஞ்சை 


நீங்கருந்‌ திறலி னான்றன்‌ னெடுநகர்‌ நிறைக்க வென்றான்‌. 


பொன்னணி கலத்தின்‌ குப்பை புரிமணிக்‌ கோவைப்‌ போர்வை 
மன்னிய வயிரக்‌ குன்றம்‌ வலம்புரி மணியின்‌ கோவை 


பின்னிய பவழ வல்லிப்‌ பிறங்கலோ டனைய வெல்லாம்‌ 


கொன்னவில்‌ வேலி னான்றன்‌ கோயின்முன்‌ குவிக்க வென்றான்‌. 


ஆண்டுற வணைந்து வேகித்‌ தழல்கின்ற மதுவின்‌ றண்டோ 
டீண்டிநின்‌ றினவண்‌ டார்க்கு மின்சுவை நறவின்‌ சாதி 
வேண்டுநர்‌ வேண்டு மாறு விருந்தயர்ந்‌ துயரும்‌ வண்ணம்‌ 
தீண்டரும்‌ விஞ்சை வேந்தன்‌ றிருநகர்ச்‌ செறிக்க வென்றான்‌. 


தேங்கனி குழவித்‌ தீநீர்‌ செம்பழத்‌ திரளின்‌ கண்ணி 
பாங்கமை பளிதச்‌ சாதி பாசிலைத்‌ தழையின்‌ கற்றை 


ங்கழைக்‌ கரும்பின்‌ கட்‌ ரணறைக்‌ கடிகை யின்ன 
ழ ர டி ற டி 


தோங்கலந்‌ திலாத சொல்லான்‌ றொன்னகர்ச்‌ சொரிக வென்றான்‌. 


கண்ணியுங்‌ கமழுஞ்‌ சூட்டுங்‌ கற்றையாக்‌ கட்டப்‌ பட்ட 
தண்ணிய மலருந்‌ தாம மாலையுஞ்‌ சதங்கை தம்மோ 
டெண்ணிய வண்ண மாலை யெழினக ரெல்லை யெல்லாம்‌ 
விண்ணியல்‌ விமான வீதி வெறிகொள மிடைவி வேலோய்‌. 


குங்குமக்‌ குழம்பு கொட்டிச்‌ சந்தனத்‌ தொளிகண்‌ கூட்டி 
அங்கலுழ்‌ விரையின்‌ சேற்றோ டகநக ரளறு செய்து 
மங்குலாய்‌ விசும்பு மூட வகிற்புகை மயங்க மாட்டிப்‌ 


பொங்குபொற்‌ சுண்ணம்‌ வீசி மணவினை புனைவி யென்றான்‌. 


918 


919 


920 


921 


922 


923 


20 


பயாபதி தன்‌ மக்களை வரும்படி ஏவுதல்‌ 


அனையன வவனை யேயவி யரசிளங்‌ குமரர்‌ தம்மைப்‌ 
புனைமலர்க்‌ கண்ணி சூடிப்‌ பொன்னெழி லாரந்‌ தாங்கி 
நனைகவுள்‌ வேழ மேறி நம்மொடு வருக வென்றான்‌ 


கனைகுரன்‌ முரச மார்க்கும்‌ கடிபடைக்‌ கால வேலான்‌. 


தன்‌ பட்டத்து யானையை வருவித்தல்‌ 


திங்களை யிரண்டு கூறாச்‌ செய்துமுன்‌ செறித்த போல 
மங்கல வடிவின்‌ வந்த வலனுயர்‌ வயிரக்‌ கோட்டுச்‌ 
செங்களி விதிர்த்த போலுஞ்‌ செம்பொறிச்‌ சிறுகண்‌ வேழம்‌ 


வெங்களி வியாளம்‌ வல்ல விறலது வருக வென்றான்‌. 


பட்டத்து யானையின்‌ வருணனை 


அருளறிந்‌ துழைய ரோடி யரசுவா வருக வென்ன 
மருளிவண்‌ டுழலுந்‌ தாரை மழகளி றதனை மேய்ப்பான்‌ 
இருளிருங்‌ குன்ற மேய்க்கு மிரும்பிண ரெருத்த மேறி 


வெருவரு மொழியிற்‌ றேறி மேன்முறைத்‌ தொழில னானான்‌. 


அரசுவா வதனோ டாடி யியலறிந்‌ தணைந்த பாகன்‌ 
புரைசைதா னெகிழ்த்து மற்றோர்‌ புதுவடம்‌ புரள வீக்கி 
உரைசெய்காற்‌ சுவடு நுங்கச்‌ செறித்தொன்று புறத்த தாக்கி 
நிரைசெய்கா னிகளம்‌ விட்டு நிலத்தவ ரேறு கென்றான்‌. 


பின்னவ னேறித்‌ தூசப்‌ 

பெருவடம்‌ பிடித்த பின்னைப்‌ 
பொன்னவிர்‌ தொடர்கண்‌ விட்டுப்‌ 

புறத்துக்காற்‌ புரோசை கோத்து 
மன்னவ னருளு மாறு 

மங்கலக்‌ கோலஞ்‌ செய்வான்‌ 
துன்னருங்‌ கவைமுட்‌ கோலோர்‌ 


சூழ்ந்துவந்‌ தணைக வென்றான்‌. 


924 


925 


926 


927 


928 


21 


கரும்பொடு முடித்த காய்நெற்‌ கதிரணிக்‌ கவளக்‌ கற்றை 
இரும்புடை வயிரக்‌ கோட்டி னிடையன பயிரி நீக்கிச்‌ 
சுரும்பொடு மலர்கள்‌ வாய்ந்த துகளையு மகல வாரி 


அரும்புடை யலங்கன்‌ மார்ப னரத்தநீ ரெறிவித்‌ தானே. 


குங்குமக்‌ குழம்பு கொட்டிச்‌ சந்தன வெள்ளை கொண்டு 
மங்கல வயிரக்‌ கோட்டு வலங்கொள வரைந்து மற்றுச்‌ 
சங்கின துருவி னாலும்‌ வலம்புரிச்‌ சவியி னாலும்‌ 
அங்கதன்‌ பாகத்‌ தீரத்‌ தருகெலா மணிவித்‌ திட்டான்‌. 


பொற்றிரட்‌ கடிகை பூட்டிப்‌ புரிமணி யோடை சேர்த்தி 
முற்றிய புளகச்‌ சூழி முகம்புதைத்‌ திலங்க வீழ்த்துச்‌ 
சுற்றிநின்‌ றெரியுஞ்‌ செம்பொற்‌ சுடர்நிலைப்‌ பட்டஞ்‌ சேர்த்திக்‌ 


கற்றையங்‌ கவரிக்‌ கண்ணி கருணமூ லத்து வைத்தான்‌. 


தாரணி தயங்கச்‌ சாத்தித்‌ தவிசின்மேல்‌ விரித்து மஞ்சில்‌ 
ஏரணி திருவில்‌ லேய்ப்ப விருவடம்‌ விலங்க வீக்கிச்‌ 

சீரணி மணிகள்‌ வீழ்த்துச்‌ செம்பொன்செய்‌ சுண்ணஜஞ்‌ சிந்திக்‌ 
காரணி மின்னிற்‌ றோன்றக்‌ கதலிகை நடுவித்‌ தானால்‌. 


பயாபதி யானையின்மேல்‌ ஏறுதல்‌ 


வேழமாங்‌ கணிந்த பின்னை வேந்தர்போற்‌ றிசைப்ப வேறிச்‌ 
சூழொளி யார மின்னச்‌ சுடர்க்குழை திருவில்‌ வீச 
ஏழையர்‌ கவரி யேந்த வெரிகதிர்‌ விரிவ தொத்தான்‌ 


ஊழிநீ ர௬ுலகங்‌ காக்கு முழவுத்தோ ளுருவத்‌ தாரான்‌. 


ஒத்துநின்‌ றுலக மெல்லா மொருங்குடன்‌ குளிர வோம்பி 
வித்தகர்‌ புகழு மேரார்‌ வெள்ளிவெண்‌ குடையொன்‌ றோங்கி 
முத்தவெண்‌ மாலை நான்று முடிமிசை நிழற்ற மூரி 
மத்தமால்‌ களிறு நுந்தி வளநகர்‌ மருளச்‌ சென்றான்‌. 


929 


930 


931 


932 


933 


934 


22 


பயாபதி சடிமன்னனைச்‌ சந்திக்கப்புறப்பட்ட வருணனை 


அரசிறை யரசரொ டெழுதலு மதிர்தரு 
முரசெறி யிமிழிசை முழவொடு கழுமின 
திரைசெறி நெடுவரை கடைதொறு திசைதிசை 
கரைசெறி கடலொலி கடுகிய தனெவே. 


துளைபடு குழலிசை துடியொடு சிறுபறை 
கிளையொடு படலிகை கிளையொடு கிளர்தர 


வளையொடு வயிரிசை மருவின மழையென 


வளைபடு மணியர வறிவயர்‌ வுறவே. 


சொரிவன மலர்மழை சுழல்வன வெழுபுகை 
இரிவன மதுகர மிருள்வன திசைமுகம்‌ 
எரிவன சுடர்மணி யெழுவன கதலிகை 


தெரிவன வரியன தெருவொடு திசையே. 


கொடியொடு குடையிடை மிடைவன விருள்செய 


முடியொடு சுடர்குழை முளைவெயி லொளிசெய 
அடியொடு புனைகழ லரசிறை படையெழ 


இடையிடை யிரவொடு பகலிசை வனவே. 


புரவிய குரமுக மிடுதொறு பொடியெழு 
மருவிகொண் மதமழை பொழிதொறு மளறெழு 
மருவிய மனிதரு மனநனி யயர்வுறு 

தெருவுகள்‌ படுவது சிலரிடை தெரிவார்‌. 


செருவியல்‌ களிறுகள்‌ செவிபுடை யரவமும்‌ 
உருவிய லிவுளிக ளொலிகலி யரவமும்‌ 
கருவிகொள்‌ வயவர்கள்‌ கழனர லரவமும்‌ 


விரவிய செவிபிற விளிகொள லிலவே. 


வளையவர்‌ மனநிறை யழிதரு வடிவுடை 


இளையவ ரிருபுற வுரைகளி னிடையிடை 


935 


936 


937 


938 


939 


940 


23 


திளையொடு நகைநனி சிலபல கனிவன 


விளைவுடை யவர்களும்‌ விழைவுறு தகவே. 


குயிலுவ ரொலியொடு குடமுழ வதிர்வொடு 
மயிலின மகளிர்த மவிநய மடநடை 


அயிலிய லரசர்த மருகவை பெருகலின்‌ 
இயலிய வளநக ரிடமிட மிலவே. 


சடிமன்னன்‌ எதிர்கொள வருதல்‌ 


சுரமைய ரதிபதி வருமென மருசிசென்‌ 
றருமைகொள்‌ புகழற்‌ கறைதலி னெதிர்கொள 
வரமிகு நெடுவரை மணிமுடி நெடியவன்‌ 
உரமிகு படையெழு வுரைநனி யரிதே. 


கருவரை வருவன வெனவுள களிறுகள்‌ 
பெருவரை யருவிக ளெனவுள பெயர்கொடி 
அருவரை யடுபுலி யெனவுள ரிளையவர்‌ 


பருவரை யிறையுடை யெழுவதோர்‌ படையே. 


இருபடைகளின்‌ வருணனை 


நிலமிசை யவர்படை நிலநெளி வுறவரும்‌ 
மலைமிசை யவர்படை மலைநெரி வுறவரும்‌ 


அலைதிரை யொலிகட லவைபுடை பெயர்தரு 
நிலைபெரி தரிதிப நெடுவரை நிரைய. 


முகிலிடை புகுவன புரவிக ளெனினவை 


முகிலிடை புகுவதொர்‌ முறைமையை யுடையன 


அகிலிடு நுழைபுகை யவைகமழ்‌ வனவெனின்‌ 
அகிலிடு நுழைபுகை யவர்புக ழதுவே. 


வனமலர்‌ பொழிவன மழைமுகின்‌ மழைமுகில்‌ 


941 


942 


943 


944 


945 


946 


24 


இனமல ரிடையிடை விரைமழை சொரிவன 


கனமலி மணிவரை யுடையவ னுழையவர்‌ 


இனமலி யமரரி னிழிவது சிறிதே. 


அலர்மிசை யிளையவ ரடியிட வடியிடம்‌ 
மலர்மிசை யியல்பவ ரியல்புக ளெனினல 
நிலமிசை யவரொடு நிலநடை படர்கென 


மலைமிசை யவரிறை யருளிய வகையே. 
வேறு 
சங்குபோ லொளியவன்‌ றாதை தன்படை 


கங்கைபோற்‌ படர்ந்தது கலக்குங்‌ காதலால்‌ 
இங்குநீர்‌ யமுனையி னிழிவ தொத்தது 


மங்குல்சேர்‌ மணிவரை மன்னன்‌ றானையே. 


மாவியல்‌ கடற்படை மயங்கி வானிடைப்‌ 
பூவிய லிணரொடு கவரி பொங்கலாற்‌ 
பாவிய பனித்திரைப்‌ பரவை பாற்கடல்‌ 


மேவிய விசும்பிடை விரிந்த தொத்ததே. 


கழுமிய முகிலொடு களிறு கான்மிடைந்‌ 


தொழுகிய வருவிநீ ருகுக்கு மாதலால்‌ 
மழைமுகின்‌ மழகளி றென்னும்‌ வேற்றுமை 


உழையவ ருழையவர்க்‌ குணர்த்தல்‌ வேண்டுமே. 


புண்ணிய மணிநிரை பரந்து பூவுதிர்ந்‌ 


தெண்ணியல்‌ கொடிமிடைந்‌ திருண்டு பாங்கெலாம்‌ 


கண்ணியல்‌ கவரிமாக்‌ கலந்து கானக 


மண்ணியல்‌ பரவையாய்‌ வருவ தொக்குமே. 


நந்திய சுடர்மணி நாக மீமிசைப்‌ 
பைந்துகிற்‌ கதலிகை பரந்து தோன்றுவ 
நந்திய சுடர்மணி நாக மீமிசைப்‌ 


947 


948 


949 


950 


951 


952 


25 


பைந்துகிற்‌ கதலிகை பரந்த போலுமே. 


கணங்கெழு கவரிகள்‌ கலந்து காழகில்‌ 
அணங்கிவர்‌ நாவிகா லளைந்து நாறலால்‌ 
இணங்கிய கடற்படைப்‌ பரவை யிவ்வழி 


மணங்கம ழிமகிரி வருவ தொக்குமே. 


காமரு பூங்குழைக்‌ காம வல்லிகட்‌ 
டாமரி யனையவர்‌ தயங்கி யுண்மையாற்‌ 
காமரு பூங்குழைக்‌ காம வல்லிகட்‌ 


டாமரி யனையதத்‌ தானை வண்ணமே. 


மணிமருங்‌ குடையன வயிரக்‌ கோட்டின 
அணிமருங்‌ கருவிய வரைக ளன்னவான்‌ 
மணிமருங்‌ குடையன வயிரக்‌ கோட்டின 


அணிமருங்‌ கருவிய வரச வேழமே. 


மஞ்சிவர்‌ மணிவரை மகளிர்‌ சீறடி 

விஞ்சையந்‌ தொழிலிய விடுத்த மெல்லியற்‌ 
பஞ்சின்மேன்‌ மிதிப்பினும்‌ பதைத்துப்‌ பையவே 
அஞ்சிமே லிவர்வதற்‌ கார்வஞ்‌ செய்யுமே. 


மன்னர்‌ இருவரும்‌ சந்தித்தல்‌ 


மணிவரை யரசனு மகர மால்கடல்‌ 
அணிவரை நிலமுடை யாணை வேந்தனும்‌ 
கணிவரை பொழுதினாற்‌ கண்ணுற்‌ றாரரோ 


பணிவரை யிலாத்தொழிற்‌ பரவைத்‌ தானையார்‌. 


வரவேற்பு 


அம்மல ரலங்கலான்‌ றடக்கை யென்னுமம்‌ 


பொய்ம்மலர்த்‌ தாமரை முகிழ்க்கு மெல்லையுண்‌ 


953 


954 


955 


956 


957 


958 


26 


மைம்மலர்‌ நெடுவரை மன்னன்‌ மற்றவன்‌ 


செம்மல ரங்கையிற்‌ செறியப்‌ புல்லினான்‌. 959 


வலம்புரி வண்ணனு மகர மால்கடல்‌ 
நலம்புரி நல்லொளி நம்பி தானுமவ்‌ 
வுலம்புரி தோளினா னொளிகொள்‌ பைங்கழல்‌ 


கலம்புரி தடக்கையாற்‌ கதழக்‌ கூப்பினார்‌. 960 


காமரு கவினொளிக்‌ காளை மார்களைத்‌ 
தாமரைச்‌ செங்கணாற்‌ றழுவிப்‌ பின்னவர்‌ 
பூமரு பொன்வரை யகலம்‌ புல்லினான்‌ 


சாமரை நன்னுதற்‌ றடக்கை யானையான்‌. 961 


எழில்விரி நெடுவரை யிறைவன்‌ றன்மகன்‌ 
அழல்விரி சுடரொளி யருக்க கீர்த்தியும்‌ 
பொழிலணி போதனத்‌ திறைவன்‌ பொன்னணிக்‌ 


கழலவ னடியிணை கையிற்‌ கூப்பினான்‌. 962 


ஆங்கவ னழகுகண்‌ பருக மற்றவன்‌ 

றாங்கெழு வனையதோ டழுவித்‌ தன்னொடும்‌ 

ஓங்கிய மழகளி றெருத்த மேற்றினான்‌ 

வீங்கிய கனைகழல்‌ வேந்தர்‌ வேந்தனே. 963 


வேறு 


மன்னிய விஞ்சை வேந்தன்‌ றம்பியு மருகன்‌ றானுந்‌ 

துன்னிய சுரமை நாடன்‌ றொடுகழ றொழுத லோடும்‌ 

பின்னிய காதல்‌ வெள்ளம்‌ பெருகிய விரிவிற்‌ றாகிப்‌ 

பொன்னியல்‌ கழலி னாற்கோர்‌ பொங்கொளி புணர்ந்த தன்றே. 964 


வெஞ்சுட ராழி யாளும்‌ விறலவற்‌ கிளைய தாதை 
மஞ்சுடை விஞ்சை நாடன்‌ மலரடி வணங்கி மற்ற 


வஞ்சமில்‌ புகழி னான்றன்‌ மனத்தையும்‌ வணக்கி யிட்டான்‌ 


27 


செஞ்சுட ரிலங்கு பூணான்‌ றிறற்‌ சிறீ பால னென்பான்‌. 


ஆய்ந்தசீ ரரச ராங்குக்‌ கலந்தபின்‌ னமிழ்த வெள்ளம்‌ 
பாய்ந்தது பரவை நன்னீர்ப்‌ பாற்கடல்‌ பரந்த தேபோல்‌ 
ஏந்திய காதல்‌ கூர வெழினகர்‌ பெயர்ந்து புக்கார்‌ 


காந்திய கனகப்‌ பைம்பூட்‌ கருவரை யனைய தோளார்‌. 


எழில்கொள்கந்‌ தனைய திண்டோ ளிளைய ரோடரசரீண்டிப்‌ 
பொழிலகந்‌ தழீஇய சோலைப்‌ பொன்னர்க்‌ கோயில்‌ புக்குத்‌ 
தழுமலர்க்‌ கோதை நல்லார்‌ பலாண்டிசை ததும்ப வாழ்த்தச்‌ 


செழுமலர்த்‌ திரள்க டாழுஞ்‌ சித்திர கூடஞ்‌ சேர்ந்தார்‌. 


இருவேந்தரும்‌ குமரரோடு ஆசனத்தில்‌ அமர்தல்‌ 


வெள்ளொளி யெயிற்றுப்‌ பேழ்வாய்‌ விரியுளை யரச சீயம்‌ 
ஒள்ளொளி தவழ வேந்து மொளிமணி யணையின்‌ மேலோர்‌ 


கள்ளொளி கமழுங்‌ கோதை மகளிர்கள்‌ கவரி வீசத்‌ 


தெள்ளொளிக்‌ குமர ரோடு மிருந்தனர்‌ திருந்து வேலோர்‌. 


சடிமன்னன்‌ வந்த காரியத்தைப்‌ பயாபதி வினவல்‌ 


காமரு மகளிர்‌ வீசுங்‌ கனமணிப்‌ பவழத்‌ திண்காற்‌ 


சாமரை பயந்த தென்ற கைமுடித்‌ தாது சிந்தப்‌ 
பூமரு பொறிவண்‌ டார்ப்பப்‌ பொலிந்தவ ரிருந்த போழ்தின்‌ 


ஏமரு கடலந்‌ தானை யிருநிலக்‌ கிழவன்‌ சொன்னான்‌. 


வரவேற்பு 


விண்ணிடை யிழிந்து வந்த விண்ணவர்‌ கிழவ னொப்பாய்‌ 

மண்ணிடை யென்னை யிங்கோர்‌ பொருளென மதித்து வந்த 
தெண்ணிடை யுணரு மாந்தர்க்‌ கிடைதெரி வரிய தொன்றாற் 
கண்ணிடை யுமிழுஞ்‌ செந்தீக்‌ கடாக்களிற்‌ றுழவ வென்றான்‌. 


965 


966 


967 


968 


969 


970 


28 


சடிமன்னன்‌ மறுமொழி 


ஏங்குநீர்‌ வளாகங்‌ காக்கு மிக்குவா மன்ன ரேறே 
தூங்குநீர்‌ மருத வேலிச்‌ சுரமைநா டுடைய தோன்றால்‌ 
ஏங்குநீ ரமிழ்தின்‌ நீர்த்தஞ்‌ சென்றனர்‌ தெளித்த லன்றே. 
ஓங்குநீ ௬லகந்‌ தன்னு ளுயர்ந்தவர்க்‌ குரிய தென்றான்‌. 


வருதற்கு முதலு முன்பே மருசிவந்‌ துணர்த்தக்‌ கேட்டேன்‌ 
பொருதற்கண்‌ ணரிய வேலோய்‌ புராணநூற்‌ புலவர்‌ யாரும்‌ 


கருதற்கண்‌ ணரிய கண்ணி கடல்வண்ணற்‌ குரிய ளென்னத்‌ 


தருதற்கு மகிழ்ந்து வந்தேன்‌ றாழமீங்‌ கொழிக வென்றான்‌. 


விசயதிவிட்டர்‌ அருக்ககீர்த்தியுடன்‌ புறப்படல்‌ 


அன்னண மரசர்‌ பேசி யிருந்தபின்‌ னருக்க னோடும்‌ 
பொன்னணி புரிசை வேலிப்‌ புதுநகர்‌ புகுக வென்று 
மன்னவ குமரர்‌ தம்மை மணிவரை யரச னேவப்‌ 


பின்னவர்‌ வேழ மேறிப்‌ பெயர்ந்தனர்‌ போது கின்றார்‌. 


சயம்பவை திவிட்டனைக்‌ காணல்‌ 


ஆயிடை யரச சீய மனையவர்‌ பெயரும்‌ போழ்தின்‌ 
வேயுடை யருவிச்‌ சாரல்‌ வெள்ளிவேய்‌ விலங்க னாடன்‌ 


தீயுடை யிலங்கு வேலான்‌ றிருமக ளமிர்தின்‌ சாயல்‌ 


வீயுடை யலங்கன்‌ ஞான்ற மிடைமணி விமானஞ்‌ சேர்ந்தான்‌. 


பொலங்கலம்‌ புலம்ப வாயம்‌ புடைநின்று போற்றுக்‌ கூவ 
அலங்கலுங்‌ குழலுந்‌ தாழ வணிஞிமி றரவஞ்‌ செய்ய 
இலங்கலங்‌ கனக மாடத்‌ தெழுனிலை யேறி னாளே, 


விலங்கலின்‌ குவடு சேரு மெல்லியற்‌ றோகை போல்வாள்‌. 


அமிர்தப்‌ பிரபை 


971 


972 


973 


974 


975 


29 


ஆயத்து ளலர்கொம்‌ பன்னா எமிர்தமா பிரபை யென்ற 
வேயொத்த பணைமென்‌ றோளி மிடைமணிக்‌ கபாட நீக்கி 
வாயிற்கண்‌ வருக நங்கை வளநகர்‌ காண்க வென்று 


கோயிற்க ணருகு செல்லுங்‌ குமரரைக்‌ காட்டினாளே. 976 


விண்ணதிர்த்‌ தனைய வாகித்‌ திசைமுகஞ்‌ சிலம்ப வீங்கிக்‌ 
கண்ணதிர்‌ முரசுஞ்‌ சங்கும்‌ கடற்பெயர்‌ முழக்க மாக 
மண்ணதிர்‌ கொள்ளச்‌ செல்லு மைந்தர்கள்‌ யார்கொ லென்னும்‌ 


எண்ணதிர்‌ மனத்தி னாட்குத்‌ தோழிமற்‌ றிதனைச்‌ சொன்னாள்‌. 977 


முன்னவ னம்பி வெய்யோன்‌ பெயரவன்‌ முழவுத்‌ தோளான்‌ 
பின்னவன்‌ சுரமை வேந்தன்‌ பெருமக னவற்குத்‌ தம்பி 
கன்னவில்‌ வயிரத்‌ தோளான்‌ கருமுகி லுருவக்‌ காளை 


இன்னவ னென்ன லோடு மிலங்கொளி முறுவல்‌ கொண்டாள்‌. 978 


சயம்பிரபை 


நீலமா மணிக்குன்‌ றேய்ப்ப நிழலெழுந்‌ திலங்கு மேனிக்‌ 
கோலவா யரச காளை குங்குமக்‌ குவவுத்‌ தோளான்‌ 
மேலவா நெடுங்க ணோட மீட்டவை விலக்க மாட்டாள்‌ 


மாலைவாய்க்‌ குழலி சால மம்மர்கொண்‌் மனத்த ளானாள்‌. 979 


தாமரை யனைய கண்ணுந்‌ தடக்கையும்‌ பவழ வாயும்‌ 
பூமரு பூவைக்‌ கண்ணிப்‌ புதுமல ரொளியுங்‌ காட்டித்‌ 
தூமரு நீல மென்னு மணிதுணர்ந்‌ தனைய குஞ்சிக்‌ 


காமரு காளை கன்னி கண்களைச்‌ சிறைகொண்‌ டிட்டான்‌. 980 


சிறையென்ப தில்லைச்‌ செவ்வே செம்புனல்‌ சிறக்கு மாயின்‌ 

நிறையென்ப தில்லைக்‌ காம நேர்நின்று பெருகு மாயின்‌ 

நிறைநின்ற துளதென்‌ பார்க்கின்‌ றரும்பெற லிவள துள்ள 

நறைநின்று கமழுங்‌ குஞ்சி நம்பிபாற்‌ பட்ட தன்றே. 981 


கோணின்ற மதியம்‌ போலக்‌ குழைமுகஞ்‌ சுடரக்‌ கோட்டித்‌ 
தாணின்ற குவளைப்‌ போதிற்‌ றாதகங்‌ குழைய மோந்து 


வாணின்ற நெடுங்கண்‌ காளை வடிவினுக்‌ கிவர மற்றை 
நாணின்று விலக்க நங்கை நடுவுநின்‌ றுருகு கின்றாள்‌. 


அவ்வழி யமுதம்‌ பூத்த அருங்கலக்‌ கொம்பைத்‌ தன்கோன்‌ 
இவ்வழி வருக வென்ற தவடம ரிசைப்பக்‌ கேட்டு 

மைவழி நெடுங்க ணாளு மனம்புக்க குரிசி றன்னைச்‌ 
செவ்வழி மழலை நாணே யெழினியா மறைத்துச்‌ சென்றாள்‌. 


சடிமன்னன்‌ சயம்பவையைப்‌ பயாபதிக்குக்‌ காட்டலும்‌ அவன்‌ பாராட்டலும்‌ 


ஆயிரங்‌ கண்ணி லாதார்க்‌ கழகுகாண்‌ பரிய நங்கை 
வேயிரும்‌ பணைமென்‌ றோளார்‌ மெல்லடி பரவச்‌ சென்று 
மாயிருஞ்‌ செல்வத்‌ தாதை மலரடி வணங்கி நின்றாள்‌ 


சேயிருங்‌ குன்ற மீன்ற செழுமணிச்‌ சலாகை போல்வாள்‌. 


மங்கையை வலத்துக்‌ கொண்டு மாலையுங்‌ குழலுந்‌ தோடும்‌ 
அங்கையாற்‌ றிருத்தி மாம னடிகளைப்‌ பணிக வென்று 
செங்கயற்‌ கண்ணி தாதை செவ்விரல்‌ குவியப்‌ பற்றிப்‌ 


பங்கயப்‌ பழன நாடன்‌ பாதமூ லத்து வைத்தான்‌. 


மருமகள்‌ வணங்க முன்னே வலப்புடைக்‌ குறங்கி னேற்றிக்‌ 
கருமைகொள்‌ குவளைக்‌ கண்ணி கழிநலக்‌ கதிர்ப்பு நோக்கித்‌ 
திருமக ளிவளைச்‌ சேருஞ்‌ செய்தவ முடைய காளை 


அருமைகொ டிகிரி யாள்தற்‌ கையமொன்‌ றில்லை யென்றான்‌. 


அருங்கல மகளிர்க்‌ கேற்ற வழகெலாந்‌ தொகுத்து மற்றோர்‌ 
இருங்கலி யுலகங்‌ காணப்‌ படைத்தவ னியற்றி னான்கொல 
ஒருங்கல துலகின்‌ மிக்க மகளிர துருவ மெல்லாம்‌ 


பெருங்கல வல்கு றன்பாற்‌ புகுந்துகொல்‌ பெயர்ந்த தென்றான்‌. 


அருந்தவ முடையன்‌ யானு மன்றெனி லணங்கு போலும்‌ 
பெருந்தகை நங்கை தன்னைப்‌ பெற்றவன்‌ றாதை யென்னும்‌ 
திருந்திய மொழியுந்‌ தெய்வச்‌ செல்வமுந்‌ தெய்வ மன்னீர்‌ 


982 


983 


984 


985 


986 


987 


பொருந்திய தொடர்பு மெய்தப்‌ புணருமோ புவியி னென்றான்‌. 988 


சயம்பவை தன்‌ இருப்பிடம்‌ சேறல 


ஆங்கமர்ந்‌ தரசர்‌ பேசி யலர்மிசை யணங்கன்‌ னாளைப்‌ 

பூங்கமழ்‌ சோலை வேலிப்‌ பொன்னகர்‌ புகுக வென்னத்‌ 

தேங்கமழ்‌ குழலி னாருந்‌ தாயருஞ்‌ செவ்வி காப்ப 

வீங்கொளி விமானத்‌ துச்சி வெண்ணிலா முற்றஞ்‌ சேர்ந்தாள்‌. 989 


சயம்பவையின்‌ காதல்‌ நோய்‌ 


மதுநனைந்‌ தலர்ந்த தாரான்‌ 

திறத்தையான்‌ மறப்ப னென்னின்‌ 
விதிநனி துரப்ப மீட்டு 

நினைப்பதே விளைக்கு முள்ளம்‌ 
இதுநனி யறியு மோவிவ்‌ 

வுலகமென்‌ றிதயத்‌ தோடும்‌ 
புதுநனை விரிந்த கோதைப்‌ 


பொன்னனாள்‌ புலம்ப கொண்டாள்‌. 990 


காதலார்‌ திறத்துக்‌ காத லாக்கிய காத லாரை 
ஏதிலார்‌ போல நோக்கி னிருமடங்‌ காக வெய்தும்‌ 
போதுலாஞ்‌ சிலையி னான்றன்‌ பொருகணைக்‌ கிலக்கஞ்‌ செய்யும்‌ 


ஆதலாற்‌ காம நோய்க்கோ ரருமருந்‌ தில்லை யன்றே. 991 


தேமிடை கானல்‌ வேலிச்‌ செழுமணற்‌ குவாலுங்‌ குன்றும்‌ 
பூமிடை தடமுங்‌ காவும்‌ புக்கவர்க்‌ கரண மாகா 
தாமுடை மனமுங்‌ கண்ணு நிறைவுந்தம்‌ பால வாகா 


காமுடை மனத்தி னார்கட்‌ கியாருளர்‌ களைக ணாவார்‌. 992 


திவிட்டனைச்‌ சேர்ந்தோர்‌ சயம்பவையைக்‌ காணவருதல்‌ 


அனையவ ளரச கன்னி யாகிய பொழுதினிப்பாற்‌ 
புனைமல ரலங்கன்‌ மார்பிற்‌ பூமியங்‌ கிழவன்‌ றேவி 


வனமல ருருவக்‌ கண்ணி மணிவண்ணன்‌ மார்பு தோயும்‌ 


கனமணிப்‌ பூணி னாளைக்‌ காண்கென விடுக்கப்‌ பட்டார்‌. 


மதுகரி வயந்த சேனை யெனவிவ ராதி யாகப்‌ 
புதுமலர்க்‌ கொடியும்‌ பூவுந்‌ துணர்களும்‌ புணர்ந்த பேரார்‌ 
கதிரன கலங்க டாங்கிக்‌ காப்புமங்‌ கலங்க ளேந்தி 


எதிர்தரு மிளமை யாரோ ராயிரத்‌ தெண்மர்‌ சூழ்ந்தார்‌. 


மாதவக்‌ குலத்து ளார்கண்‌ மாதவ சேனை யுள்ளிட்‌ 
டோதியபெயரின்‌ மிக்கா ருலகறி கலையின்‌ வல்லார்‌ 
கோதையுங்‌ குழையுந்‌ தோடுங்‌ குளிர்முத்த வடமுந்‌ தாங்கிப்‌ 
போதிவர்‌ குழலி தாதை பொன்னகர்‌ முன்னி னாரே 


நன்னுத லவரு நம்பி தாயரு நடக்க வல்ல 
பொன்னுதற்‌ பிடியுந்‌ தேரும்‌ வையமு மிழிந்து புக்கு 
மன்னனை வணங்கி யன்னோன்‌ பணிகொண்டு மடந்தை கோயில்‌ 


இன்னிசை மகளிர்‌ முன்சென்‌ றெதிர்கொள வெய்தி னாரே. 


பொன்னிய லமளி மேலாள்‌ பூவணை மருங்கு தீண்டக்‌ 
கன்னியர்‌ கவரிக்‌ கற்றை கைவல னசைப்பக்‌ காய்பொன்‌ 
னின்னிசைக்‌ குழைவில்‌ வீச வினிதினங்‌ கிருந்த நங்கை 
துன்னிய மகளிர்‌ தம்மைத்‌ தமர்தொழு துணர்த்தக்‌ கண்டாள்‌. 


சயம்பவையின்‌ புன்னகை 


வலங்கொண்டு தொழுது வாழ்த்தி 
மற்றவ ரடைந்த போதின்‌ 
உலங்கொண்ட வயிரத்‌ தோளா 
னுழைக்கல மகளி ரென்று 
நலங்கொண்டோ ரார்வங்‌ கூர 
நகைமுக முறுவ றோன்றிப்‌ 
புலங்கொண்ட ததனைக்‌ காப்பான்‌ 


பூவொன்று நெரித்து மோந்தாள்‌. 


993 


994 


995 


996 


997 


998 


33 


கண்கொள்ளாக்காட்சி 


விண்விளக்‌ குறுக்குந்‌ திங்கட்‌ சுடர்நுதல்‌ விளக்கி னாலும்‌ 
பெண்விளக்‌ குறுக்கு மேனி பெருகிய வொளியி னாலும்‌ 


பண்விளக்‌ குறுக்கு மின்சொற்‌ பாவையைப்‌ பாவை மாரைக்‌ 


கண்விளக்‌ குறுக்கு மாற்றாற்‌ காண்டலுக்‌ கரிய ளானாள்‌. 


செஞ்சிலம்‌ பொலிக்குஞ்‌ செல்வச்‌ சீறடித்‌ தெய்வப்‌ பாவை 
பஞ்சிலங்‌ கணையின்‌ மேலாள்‌ பரந்தொளி திருவில்‌ வீச 
மஞ்சிலங்‌ குருவ வானின்‌ மழையிடை நுடங்கு மின்போல்‌ 


அஞ்சிலம்‌ படியி னார்த மறிவினை யயர்வித்‌ திட்டாள்‌. 


மாதவ சேனை சயம்பவையின்‌ உருவத்தைத்‌ தீட்டல்‌ 


மற்றவர்‌ காணும்‌ போழ்தின்‌ மாதவ சேனை யென்பாள்‌ 
சுற்றிய பளிங்கிற்‌ சோதிச்‌ சுவர்மிசை யெரித்துத்‌ தோன்ற 
இற்றிவ ளுருவ மென்றாங்‌ கிதயத்து ளெழுதி வைத்துப்‌ 
பிற்றையோர்‌ பலகை தன்மேற்‌ பெய்வளை யெழுத லுற்றாள்‌. 


மாதவ சேனையின்‌ கூற்று 


பண்களை மருட்டு மின்சொற்‌ பாவையைப்‌ பருக லுற்ற 
கண்களை மருள நீருங்‌ கண்களெங்‌ கண்க ளாகப்‌ 
பெண்களை மருட்டுஞ்‌ சாயற்‌ பேதையைக்‌ காண்மி னென்று 


மண்களை மருட்டுஞ்‌ சீர்நும்‌ மாமியா ரடிகள்‌ சொன்னார்‌. 


ஆதலா லவர்க்குச்‌ சொல்லு மாற்றமொன்‌ றருளிச்‌ செய்மின்‌ 
மாதுலாஞ்‌ சாய லென்ன மாதவ சேனை யென்பாள்‌ 


ஏதமாங்‌ கில்லை யன்றே யெங்கண்முன்‌ மொழிய வென்றாள்‌ 


கோதிலாக்‌ குணக்கொம்‌ பன்னாள்‌ குறுநகை முறுவல்‌ கொண்டாள்‌. 


அமிர்தமா பிரபையின்‌ கூற்று 


999 


1000 


1001 


1002 


1003 


34 


அங்கவள்‌ குறிப்பு நோக்கி யமிமுதமா பிரபை யென்னு 
மங்கலத்‌ தோழி கூறு மாமியா ரடிக டம்மை 
எங்களின்‌ செய்கை யதாக விணையடி பணிமி னென்றாள்‌ 


செங்கனி கனிந்த செவ்வாய்ச்‌ சிறுநுதற்‌ பெரிய கண்ணாள்‌. 


மாதவசேனை திரும்புதல்‌ 


ஆங்கவண்‌ மொழிந்த போழ்தி னணங்கினை வணங்கி மற்றத்‌ 
தீங்கனி யமிர்த மன்ன திருமொழிப்‌ பண்ணி காரம்‌ 


வாங்குநீ ருலகங்‌ காக்கு மன்னவன்‌ பட்டத்‌ தேவி 


ஓங்கிருங்‌ கற்பி னாளுக்‌ குய்ப்பளென்‌ றுணர்த்திப்‌ போந்தாள்‌. 


பளிங்கியல்‌ பலகை தன்மேற்‌ பாவைய துருவந்‌ தான்முன்‌ 
றெளிந்தவா றெழுதிக்‌ கொண்டு செந்துகி லுறையின்‌ மூடி 
வளந்தரு கோயின்‌ முன்னி மணிவண்ணற்‌ பயந்த தேவி 
அளந்தறி வரிய கற்பி னமிர்தனா ளருகு சேர்ந்தாள்‌. 


மாதவசேனை தான்‌ வரைந்த ஓவியத்தைக்‌ காட்டலும்‌ திவிட்டன்தாயின்‌ மகிழ்ச்சியும்‌ 


மையகத்‌ தலர்ந்த வாட்கண்‌ மாதவ சேனை சென்று 
வையகத்‌ தரசன்‌ றேவி மலரடி வணங்க லோடும்‌ 
மெய்யகத்‌ துவகை கூர விரும்பித்தன்‌ னருகு கூவிக்‌ 


கையகத்‌ திதுவென்‌ னென்னக்‌ கன்னிய துருவ மென்றாள்‌. 


அணிகலம்‌ பரிந்து நங்கை யணிமரு ளூருவந்‌ தந்த 
மணிமருண்‌ முறுவற்‌ செவ்வாய்‌ மாதவ சேனைக்‌ கீந்து 
பணிவரும்‌ பலகை தன்மேற்‌ பாவையைக்‌ காண்டு மென்றாள்‌ 


துணிவரும்‌ பவழத்‌ துண்டந்‌ துடிக்கின்ற தனைய வாயாள்‌. 


மணிதெளித்‌ தமைக்கப்‌ பட்ட வண்ணமே வண்ண மாகத்‌ 
துணியமுன்‌ கலந்து செய்த துகிலிகைத்‌ தொழில்க ணோக்கி 
அணியின தொளிக ளோவிவ்‌ வணங்கின துருவ மோவிக்‌ 


கணிநலங்‌ கருத லாகாக்‌ கண்கவர்‌ சோதி யென்றாள்‌. 


1004 


1005 


1006 


1007 


1008 


1009 


35 


பழுதிய லிலாத பாவை யுருவமோர்‌ படியி னாலும்‌ 

எழுதுதற்‌ கரிதி யார்க்கு மிலங்கொளி யுருவ மேனி 

மொழிதலுக்‌ கரிதா லத்தை முருகுவேய்‌ குழலி மற்றுன்‌ 

றொழுதகை யருளி னன்றே துணிந்தியா னெழுதிற்‌ றென்றாள்‌. 1010 


சயம்பவையின்‌ குறிப்பை மாதவசேனை தெரிவிக்கத்‌ திவிட்டன்‌ தாய்‌ மகிழ்தல்‌ 


அல்லது மடந்தை தோழி யவளது முகத்தி னாலோர்‌ 
சில்லணி மழலைச்‌ செவ்வாய்த்‌ திருமொழி பிறந்த துண்டு 
வல்லிதன்‌ மொழிபோய்‌ நீரெம்‌ மாமியா ரடிகட்‌ கெம்வாய்‌ 


எல்லையில்‌ கிழமை தன்னா லிறைஞ்சுக வென்ப தென்றாள்‌. 1011 


என்றவண்‌ மொழிந்த போழ்தி னிலங்கொளிப்‌ பலகை தன்மேல்‌ 

மின்றவழ்‌ மேனி யாளை மென்பணைத்‌ தோளிற்‌ புல்லி 

இன்றினி தாகு மன்றே யிருந்தவப்‌ பயங்க ணம்பால்‌ 

ஒன்றின விளைந்த வென்றாங்‌ கொளியினாற்‌ புதிய ளானாள்‌. 1012 


திவிட்டன்‌ தாய்‌ அவ்வோவியத்தைத்‌ தன்மகனுக்குக்‌ காட்டும்படி மாதவசேனையை 


ஏவலும்‌ அவள்‌ செயலும்‌ 


போதவி ழலரி நாறும்‌ புரிகுழ லுருவப்‌ பாவை 
சோதிசூழ்‌ வடிவு நம்பி சுடர்மணி வண்ணண்‌ காண 


மாதவ சேனை காட்ட வல்லையோ வென்ன வையற்‌ 


கோதுவ திவணை யன்றே யடிகள்யா முணரி னென்றாள்‌. 1013 


மற்றவ டொழுது போகி மணிவண்ணன்‌ மகிழ்ந்த கோயிற்‌ 
சுற்றிநின்‌ றெரியுஞ்‌ செம்பொற்‌ சுடர்மணி வாயி னண்ணி 
இற்றென விசைத்துப்‌ புக்காங்‌ கிளையவன்‌ கழல்கை கூப்ப 


எற்றுநீ வந்த தென்றாற்‌ கிதுவெனா வெடுத்துச்‌ சொன்னாள்‌. 1014 


அருங்கல முலகின்‌ மிக்க வரசர்க்கே யுரிய வன்றிப்‌ 
பெருங்கல முடைய ரேனும்‌ பிறர்க்கவை பேச லாகா 
இருங்கலி முழவுத்‌ தோளா யெரிமணிப்‌ பலகை மேலோர்‌ 


36 


நெருங்கொளி யுருவங்‌ கொண்டு நின்னையா னினைந்து வந்தேன்‌. 


ஓவியத்தைக்‌ கண்ணுற்ற திவிட்டன்‌ செயல்‌ 


அப்படித்‌ தாயிற்‌ காண்பா மென்றன னரச நம்பி 
மைப்புடை நெடுங்க ணாளு மருங்குநின்‌ றவரை நீக்கிக்‌ 
கைப்புடைப்‌ பலகை மேலாற்‌ கன்னிய துருவங்‌ காட்ட 


மெய்ப்புடை தெரிய மாட்டான்‌ விருந்துகொண் மனத்த னானான்‌. 


திவிட்டன்‌ வினாவும்‌ மாதவ சேனையின்‌ மறுமொழியும்‌ 


வானவர்‌ மகள்கொல்‌ விஞ்சை மாதுகொள்‌ மண்ணு ளாள்கொல்‌ 
தேனிவர்‌ குழலி மற்றித்‌ திருநுதன்‌ மடந்தை யென்ன 
மானிவர்‌ நோக்கி யன்னோர்‌ மகளல்லண்‌ மற்று நின்ற 


ஊனிவ ரலங்கல்‌ வேலோ யுய்த்துணர்ந்‌ தருளு கென்றாள்‌. 


திவிட்டன்‌ சயம்பவை என அறிதல்‌ 


மண்மிசை மகளி ரின்ன வடிவுடை யவர்க்‌ ளில்லை 

விண்மிசை மடந்தை யல்ல ளாய்விடின்‌ விஞ்சை வேந்தன்‌ 
கண்மிசை நவிலுங்‌ காதற்‌ கன்னிய துருவ மாமென்‌ 

றெண்மிசை யிவரும்‌ போழ்தி னிதுவென வவளுஞ்‌ சொன்னாள்‌. 


திவிட்டன்‌ காதல்‌ நோயுற்றமை 


கன்னிய துருவங்‌ காளை காண்டலுங்‌ கேடில்‌ காமன்‌ 
பொன்னியல்‌ கழலன்‌ றாரன்‌ பூட்டிய சிலைய னாகி 
மன்னிய விற்கை நோக்கி மலரணி கணையு நோக்கித்‌ 
துன்னிய பொழுது நோக்கிச்‌ சுடுசரந்‌ தொடுக்க லுற்றான்‌. 


மண்ணியல்‌ வளாக மெல்லா 
மகிழ்ந்துடன்‌ வணங்கும்‌ போழ்தும்‌ 
உண்ணனி மகிழ்தல்‌ செல்லா 


1015 


1016 


1017 


1018 


1019 


37 


வொளியுடை யுருவக்‌ காளை 
கண்ணியற்‌ காத லாடன்‌ 

கண்ணின்‌ னுருவங்‌ கண்டே 
வெண்ணெயின்‌ குன்றந்‌ தீயால்‌ 


வெதும்புகின்‌ றதனோ டொத்தான்‌. 1020 


மாகத்து மதிய மன்ன வாணுதன்‌ மடந்தை தன்னை 

ஆகத்து ளடக்கிப்‌ பின்னு மணிநுத லழகு நோக்கி 

நாகத்தை நடுக்கு மல்கு னங்கைதன்‌ றிறத்துக்‌ காம 

வேகத்தை மெல்ல மெல்ல வில்வலான்‌ பெருக்கி யிட்டான்‌. 1021 


குழலையான்‌ றிருத்திக்‌ கோதை சூட்டுவன்‌ குறிப்புண்‌ டாயின்‌ 
மழலைவாய்‌ திறந்தோர்‌ மாற்ற மருளுக மடந்தை யென்னும்‌ 
நிழலவாம்‌ பகழி போலு நெடுங்கணோக்‌ கென்னும்‌ வெய்ய 


அழலினா லளிய னாவி யடுவதோ வழகி தென்னும்‌. 1022 


சீறடிப்‌ பரடு தோயுஞ்‌ சிலம்பிணை திருந்த வைப்பன்‌ 
வீறுடை நங்கை யென்றன்‌ கவான்மிசை யிருத்தி யென்னும்‌ 
சேறுடைக்‌ கோதை மேலாற்‌ சிறந்துவார்‌ கூந்தல்‌ கையால்‌ 


வேறிடத்‌ துருவல்‌ செய்ய விரும்பிய மனத்த னானான்‌. 1023 


அந்துகி லசைத்த தோர்கை யவிழ்ந்தசை கின்ற தென்னும்‌ 

பைந்தளிர்‌ மேனி தன்மேற்‌ பன்மணிக்‌ கலங்க டீண்டும்‌ 

செந்தளிர்‌ புரையு மேனிச்‌ சேயிழை திறத்திற்‌ காம 

வெந்தழல்‌ கனல மூட்டி வில்வலான்‌ மெலிய லுற்றான்‌. 1024 


சூரியாத்தமன வருணனை 


வாளையா நெடுங்க ணல்லாண்‌ மணவினை தொடங்குங்‌ கால 
நாளையா னமர்க ளோடு சூழ்ந்துவந்‌ தறிவ லென்று 
காளைபாற்‌ பட்டு வெய்யோன்‌ குடதிசைக்‌ கனபொற்‌ குன்றிற்‌ 


சூளிவா யருவி மாலைச்‌ சுடர்முடிச்‌ சென்னி சேர்ந்தான்‌. 1025 


விண்ணிய லுருவ வீதி மேனின்று மிழிந்‌ வெய்யோன்‌ 


38 


கண்ணியல்‌ விலங்க னெற்றி கதிரென்னுங்‌ கையி னூன்றி 
மண்ணியன்‌ மரத்தின்‌ சாகை நுதிபிடித்‌ தவையும்‌ விட்டுப்‌ 


பண்ணியல்‌ பிறிதொன்‌ றாகிப்‌ பையவே மறைந்து போனான்‌. 


வெய்யவ னென்னுஷஞ்‌ செந்தீச்‌ சுடரினால்‌ வெதும்பப்‌ பட்டு 
மையொளி பரந்த போன்று கருகின திசைகண்‌ மற்று 
மொய்யழல்‌ மேல விழ்ந்த தழன்மீள மூள்வ தேபோற்‌ 


செய்யதோ ருருவ மேல்பாற்‌ றிசைமுகஞ்‌ சிறந்த தன்றே. 


மாலைக்கால வருணனை 


கள்ளுலாங்‌ கழனி நீத்துக்‌ கருங்கயல்‌ கவுளுட்‌ கொண்டு 
புள்ளெலாங்‌ குடம்பை சேர்ந்து பார்ப்பினம்‌ புறந்தந்‌ தோம்பி 
உள்ளுலா வுவகை கூரத்‌ துணைபுணர்ந்‌ தொலித்து வைக 


வள்ளலார்‌ மனத்துக்‌ கெஃகாய்‌ மாலைவந்்‌ திறுத்த தன்றே. 


காதலா ரகன்ற போழ்திற்‌ கற்புடை மகளிர்‌ போலப்‌ 
போதலொங்‌ குவிந்த பொய்கைத்‌ தாமரை பொலிவு நீங்க 
மீதுலாந்‌ திகிரி வெய்யோன்‌ மறைதலுஞ்‌ சிறுவெள்‌ ளாம்பல்‌ 
தாதலொ மலர நக்குத்‌ தம்மையே மிகுத்த வன்றே. 


செய்யொளிச்‌ செக்க ரென்னுஞ்‌ செம்புனல்‌ பரந்து தேறி 


வெய்யொளி நிறைந்த நீல விசும்பென்னு மணிகொள்‌ பொய்கை 


மையிரு ளென்னுஞ்‌ சேற்றுள்‌ வளர்திங்கட்‌ கதிர்க ளென்னு 


மொய்யிளங்‌ கமல நாள வளையங்கண்‌ முளைத்த வன்றே. 


அங்கொளி விசும்பிற்‌ றோன்றி யந்திவா னகட்டுக்‌ கொண்ட 


திங்களங்‌ குழவி பால்வாய்த்‌ தீங்கதி ரமிழ்த மாந்தித்‌ 
தங்கொளி விரிந்த வாம்ப றாமரை குவிந்த வாங்கே 


எங்குள ருலகுக்கெல்லாம்‌ மொருவரா யினிய நீரார்‌. 


வேறு 


1026 


1027 


1028 


1029 


1030 


1031 


39 


மணவாய மல்லிகையின்‌ மதுநனைந்து 
வண்கனிகண்‌ மதர்ப்ப வீசி 

இணர்வாய வனமுல்லை யிதழ்வாரி 
யிளந்திங்கட்‌ கதிர்கா லூன்றித்‌ 

துணைவாய சுரும்பிரங்க வரவிந்த 
வனத்துதிர்ந்த துகளுஞ்‌ சீத்துத்‌ 

திணைவாய கருங்குவளை திளைத்தசைக்குந்‌ 


தென்றலுமொன்‌ றுடைத்தே மாலை. 


மைபருகு நெடுங்கண்ணார்‌ மணிமாட 
மிசையிட்ட வளைவாய்ப்‌ பாண்டில்‌ 
நெய்பருகு கொழுஞ்சுடரி னகிலாவி 
யிடைநுழைந்து நிழல்கால்‌ சீப்பப்‌ 
பைபருகு மணியுமிழ்ந்து பணநாக 
மிரைதேரும்‌ பருவ மாலை 
கைபெருகு காமநோ யுடையவர்க்கோர்‌ 


கனல்போல வருமே காணில்‌. 


கணிமிடற்ற நறவேங்கை யவிர்சுணங்கின்‌ 
மடவார்தங்‌ கைமேற்‌ கொண்டு 
பணிமிடற்று மொழிபயிற்றும்‌ பைங்கிளியின்‌ 
செவ்வழியி னிசைமேற்‌ பாட 
மணிமிடற்ற செங்கண்ண பவழக்காற் 
கபோதங்கண்‌ மதலை தோறு 
மணிமிடற்றி னாலகவ வனங்கனையு 


மனல்விக்கு மளிய மாலை. 


சயம்பவை சினாலயத்தை அடைதல்‌ 


வெஞ்சுடர்வே லிளையவனாங்‌ கினையனவின்‌ 


மெலிவெய்த விசும்பு செல்லும்‌ 
விஞ்சையரை யன்மடமா மகணிலையா 

தனெவினவில்‌ விளம்பக்‌ கேண்மின்‌ 
பஞ்சிலங்கு தேரல்குற்‌ பாடகக்காற்‌ 


பாவையர்கள்‌ பலர்பா ராட்டச்‌ 


1032 


1033 


1034 


40 


செஞ்சுடரோன்‌ மழைபொழுதிற்‌ சினவரன்றன்‌ 
றிருக்கோயில்‌ சென்று சார்ந்தாள்‌. 


சயம்பவையின்‌ வழிபாடு 


திண்ணிலைய மணிக்கதவந்‌ தாழ்திறந்து 
திருவிளக்குத்‌ திகழ மாட்டி 
விண்ணியல நறும்புகையுங்‌ காழகிலும்‌ 
விசும்பிவர்ந்து விம்ம மூட்டிக்‌ 
கண்ணியுடன்‌ வெறிமலரு நறும்பொடியுங்‌ 
கமழ்சாந்துங்‌ கையி னேந்திப்‌ 
பண்ணியல நரம்பிசைமேற்‌ பரமனையே 


பணிமொழியாள்‌ பரவா நின்றாள்‌. 


வேறு 


வரிப்பாட்டு 


மணங்கமழுந்‌ தாமரையின்‌ மதுத்திவலை 
கொப்பளித்து மதர்த்து வாமன்‌ 
அணங்கிவர்சே வடியினழ கெழிலேரோ 
ரொளிபருகி யலரும்‌ போலும்‌ 
அணங்கிவர்சே வடியினழ கெழிலேரோ 
ரொளிபருகி யலரு மாயின்‌ 
வணங்கினவ ரொளிவிரிந்து களிசிறந்து 


மதிமகிழன்‌ மருளோ வன்றே. 


அரும்பிவரு மரவிந்த மறிவரன 
தடிநிழல தடைந்தோ மென்று 

சுரும்பிவரி யிசைபாடச்‌ செம்மாந்து 
சுடருமிழ்ந்து துளும்பும்‌ போலும்‌ 


சுரும்பிவரி யிசைபாடச்‌ செம்மாந்து 


சுடருமிழ்ந்து துளும்பு மாயின்‌ 


விரும்பினராய்த்‌ தொழுதெழுவார்‌ மெய்ம்மறப்பு 


முண்மகிழ்வும்‌ வியப்போ வன்றே. 


1035 


1036 


1037 


1038 


41 


அழலணங்கு தாமரையா ரருளாழி 
யுடையகோ ஸனடிக்கீழ்ச்‌ சேர்ந்து 
நிழலணங்கி முருகுயிர்த்து நிரந்தலர்ந்து 
தோடேந்தி நிழற்றும்‌ போலும்‌ 
நிழலணங்கி முருகுயிர்த்து நிரந்தலர்ந்து 
தோடேந்தி நிழற்று மாயிற்‌ 
றொழிலணங்கு மனமுடையார்‌ சூழொளியும்‌ 
வீழ்களிப்புஞ்‌ சொல்லோ வன்றே. 


வேறு 


மணிமரு டிருமொழி வாமன்‌ சேவடி 

அணிமரு ளுருவுடை யமிர்தின்‌ சாயலாள்‌ 
பணிமொழி பலவுடன்‌ பரவி வாழ்த்தினாள்‌ 
பிணிமொழி பிறவிநோய்‌ பெயர்க வென்னவே. 


சயம்பவை நிலாமுற்றத்தை அடைல்‌ 


வென்றவன்‌ றிருவடி வணங்கி மெல்லவே 
சென்றுதன்‌ வளநகர்ச்‌ செம்பொன்‌ மாளிகை 


நின்றொளி விரிவதோர்‌ நிலவு வேதிகை 


முன்றின்சென்‌ றெய்தினாண்‌ முகிழ்த்த வேட்கையாள்‌. 


சந்திரோதய வருணணை 


செய்யவன்‌ செங்கதிர்‌ சுருக்கச்‌ செக்கர்வான்‌ 
பையவே கருகலும்‌ பரவை பாற்கதிர்‌ 
ஐயவே யவிர்கதி ரரும்பு வந்தது 


வையமே தொழப்படும்‌ வளர்வெண்‌ டிங்களே. 


இருங்கயத்‌ தெழின்மலர்‌ நிரந்து மேலதோர்‌ 
சுருங்கையங்‌ கவிழ்ந்தனெத்‌ தோன்று மீன்குழாம்‌ 
அரும்பிய பசலைவா னகட்டுத்‌ தாரகை 


ஒருங்கியன்‌ றொளிநகை யுமிழ நோக்கினாள்‌. 


1039 


1040 


1041 


1042 


1043 


42 


சயம்பவை வருந்துதல்‌ 


திங்களங்‌ கொழுநனைச்‌ சேர்ந்து தாரகை 
அங்கொளி முகிழ்நகை யரும்பு மாதலான்‌ 
மங்கல மணமகன்‌ மணந்த போதலால்‌ 


எங்குள திளையவர்க்‌ கிளைமை யின்பமே. 


என்றுதன்‌ னகம்புடை யியலக்‌ காளையால்‌ 
ஒன்றிய வுள்ளநோ யொளிக்க லுற்றனள்‌ 
இன்றிவ ளகத்தது காம நோயெனப்‌ 
பொன்றவழ்‌ பசலைமெய்‌ புகல லுற்றதே. 


சயம்பவை நாணும்படி தோழியர்‌ தனித்தனியே கூறுதல்‌ 


ஆயின திருவனா ளாயத்‌ தோழியர்‌ 
வேயெனத்‌ திரண்டதோள்‌ விளங்கு மேனியாள்‌ 
மேயின குறிப்பினை யறிந்து மெல்லவே 


பாயின பணிமொழி பலவுங்‌ கூறினார்‌. 


விஞ்சைய ருலகினு மினிது வீங்குநீர்‌ 
மஞ்சிவர்‌ பொழிலணி மண்ணென்‌ றோதினாள்‌ 
அஞ்சில மொழியவ ளொருத்தி யாங்கயர்‌ 


பஞ்சிலங்‌ ககலல்குற்‌ பாவை பாங்கினே. 


பனிவரைப்‌ பாங்கரும்‌ பருவச்‌ சோலையும்‌ 
தனியவர்க்‌ கினனனி பயக்குந்‌ தன்மனக்‌ 
கினியவ ரெவ்வழி யிசைவ ரவ்வழித்‌ 

துனிவர வில்லென வொருத்தி சொல்லினாள்‌. 


காதலார்‌ காதன்மை கலந்து காதலர்க்‌ 
கேதிலா ரயலரா யியல்ப வாய்விடிற்‌ 
சாதலும்‌ பிறத்தலு மிலாத தானமும்‌ 


1044 


1045 


1046 


1047 


1048 


43 


கோதனெக்‌ கொண்மினென்‌ றொருத்தி கூறினாள்‌. 


திணைவிராய்ப்‌ பொய்கையுந்‌ திகிரிப்‌ புள்ளினுக்‌ 
கிணையிராப்‌ பிரிந்தபி னெரியொ டொக்குமாற்‌ 
றுணைவராற்‌ றனியவர்‌ திறத்துச்‌ சொல்லினோர்‌ 


புணைவராம்‌ படியவ ரில்லைப்‌ பொன்னனீர்‌. 


முல்லையின்‌ முருகுகொப்‌ புளித்து மூரல்வாய்‌ 
மல்லிகை யிணர்த்துணர்‌ மயக்கு மாருதத்‌ 
தெல்லியு மிளம்பிறைக்‌ கதிரு மென்பவான்‌ 


மெல்லிய லவர்களை மெலிவு செய்யவே. 


விரைசெறி புரிகுழல்‌ வேற்க ணங்கைதன்‌ 
புரைசெறி கடிவினை நாளைப்‌ போழ்தனெ 
முரைசெறி யிமிழிசை முழங்கக்‌ கேட்டனன்செறி 
மறுகிலென்‌ றொருத்தி கூறினாள்‌. 


நாளைநா ளென்பது நனித்துஞ்‌ சேய்த்தனெ 


வாளையா நெடுங்கணீர்‌ மயங்கி யென்னையிக்‌ 


கோளையாம்‌ விசும்பிடைக்‌ குளிர்வெண்‌ டிங்களார்‌ 


தாளையாம்‌ வணங்குபு தாழ்ந்து கேட்டுமே. 


காமனுங்‌ கணைப்பயன்‌ கொண்டு கண்களால்‌ 
நாமுநன்‌ னல்வினை நுகரு நாளவாய்‌ 
யாமமிங்‌ கொருங்குட னகல வென்று போய்‌ 


வாமன்ற னகருழை வரங்கொள்‌ வாங்கொலோ. 


இன்னன நகைமொழி யின்பக்‌ கோட்டியோ 
டன்னமென்‌ னடையவ ளமர வாயிடை 
மன்னவற்‌ கேழிசைத்‌ தெழுந்த தூரியம்‌ 
கன்னியுங்‌ கடிகம ழமளி யேறினாள்‌. 


இரவு வருணனை 


1049 


1050 


1051 


1052 


1053 


1054 


1055 


44 


மல்லிகை மணங்கமழ்‌ மாலை போகலும்‌ 
பல்லிய மவிந்தன பரந்த பாற்கதிர்‌ 
மெல்லவே மெல்லவே சுருங்கி வீங்குநீர்‌ 


எல்லைசென்‌ றொளித்ததவ்‌ விளவெண்‌ டிங்களே. 


நல்வினை கழிதலு நலியுந்‌ தீவினை 
செல்வதே போலிருள்‌ செறிந்து சூழ்ந்தது 
பல்வினை மடிந்தன படர்ந்த தாயிடை 


வல்வினைக்‌ கயவரே வழங்குங்‌ கங்குலே. 


மாடவாய்ச்‌ சுடரொளி மழுங்கி மங்கையர்‌ 
ஆடுவார்‌ முழவங்கண்‌ ணயர்ந்த யாழொடு 
பாடுவார்‌ பாணியுஞ்‌ சுருங்கி நன்னகர்‌ 


ஆடுநீர்க்‌ கடற்றிரை யவிந்த தொத்ததே. 


மடந்தையர்‌ முலைமுக மடுத்த மார்பினர்‌ 
அடைந்துதே னுறங்கிய வலங்கன்‌ மாலையார்‌ 
மிடைந்ததோ டமூஉப்பிணை நெகிழ மெல்லவே 


இடங்கழித்‌ தொழிலொழிந்‌ திளையர்‌ துஞ்சினார்‌. 


மதுக்கடை நறும்பிழித்‌ திவலை நாவளைத்‌ 
தொதுக்கமும்‌ வெறியயர்‌ களனு மூடுலாய்ச்‌ 
செதுக்கமும்‌ பலிபெறு தெருவுந்‌ தேர்ந்துபோய்க்‌ 


கதுப்புகுந்‌ துறங்குபு கழுதுஞ்‌ சோர்ந்தவே. 


இடஞ்சிறை யிளம்பெடைக்‌ கீந்து பார்ப்பின்மேற்‌ 
றடஞ்சிறை வலத்தது கோலித்‌ தாந்தம 
தொடுங்குதாண்‌ முடங்கவைத்‌ துறங்கு கின்றன 


புடங்கொள்பூம்‌ பொழிலிடைப்‌ புள்ளின்‌ சேவலே. 


கனைந்ததங்‌ காதலிற்‌ கனவிக்‌ கண்டிறந்‌ 
னைந்தபோன்‌ றிடையிடை நோக்கி யின்குரல்‌ 

தினைந்த ந கு 

புனைந்தகம்‌ புணர்பெடை புல்லி மெல்லவே 


1056 


1057 


1058 


1059 


1060 


1061 


45 


அனந்தருண்‌ முரன்றன வன்றிற்‌ சேவலே. 


தூங்காதோர்‌ இருவர்‌ என்றல்‌ 


மன்னிய மணித்தடத்‌ தாம்பல்‌ வாய்குடைந்‌ 
தின்னியன்‌ மாருத மியங்குங்‌ கங்குல்வாய்க்‌ 
கன்னியுங்‌ காளையு மொழியக்‌ காரிரு 
டுன்னிய வுலகெலாந்‌ துயில்கொண்‌ டிட்டதே 


வைகறைப்‌ பொழுது 


நள்ளிரு ளிடையது நடப்ப வைகறை 
புள்ளிமி ழிசையொடு புகுந்து போம்வழித்‌ 
தெள்ளிய மதியவன்‌ செய்த தீமைபோன்‌ 
மெள்ளவே கனையிருண்‌ மெலிவு சென்றதே. 


கிளர்த்தன கிலுகிலுப்‌ பரவப்‌ புட்குழாம்‌ 
வளர்த்தன மகரயாழ்‌ மருளி யின்னிசை 
தளர்த்தன கருங்கடற்‌ றரங்கத்‌ தன்னமே 


விளர்த்தது குணதிசை வேலை வட்டமே. 


சூரியோதய வருணனை 


ஆணைசெய்‌ தரசுவீற்‌ றிருப்ப வாயிடைக்‌ 
கோணைசெய்‌ குறும்புகூர்‌ மடங்கு மாறுபோற்‌் 
சேணுயர்‌ திகிரியான்‌ கதிர்சென்‌ றூன்றலும்‌ 
பாணியாற்‌ கரந்தன பரந்த சோதியே. 


விளித்தன புலரிவெண்‌ சங்கம்‌ வேரியாற்‌ 
களித்தன கயமலர்த்‌ தொழுதி யம்மலர்‌ 


ஒளித்துமுன்‌ னுறங்கிய வொலிவண்‌ டார்த்தன 


தெளித்தது செறிபொழிற்‌ றேம்பெய்‌ மாரியே. 


1062 


1063 


1064 


1065 


1066 


1067 


46 


தூண்டிய சுடர்விளக்‌ கன்ன கன்னியோ 
டாண்டகை யழல்வலஞ்‌ செய்யு மாரணி 
காண்டகை யுடைத்தது காண்டு நாமென 


ஈண்டிய கதிரவ னுதய மேறினான்‌. 


உருகின பனிபொதி பாறையுக்கநீர்‌ 
பருகின பகலவன்‌ பரவை வெங்கதிர்‌ 


கருகின கயம்வள ராம்பல்‌ கண்கொளப்‌ 


பெருகின திசைமுகம்‌ பெயர்ந்த தொத்தவே. 


வேறு 
கவிக்கூற்று 


நிறைந்தார்‌ கடிநல்‌ வினைநீ தியினால்‌ 
அறைந்தாங்‌ கதுசென்‌ றதுசென்‌ றவகை 
சிறந்தா ளொடுகா ளைதிறத்‌ துரையா 
மறந்தா மதுவல்‌ லவர்சொல்‌ லுகவே. 


முரசறைதல்‌ 


குருமா மணிவேய்‌ குடைமும்‌ மையுடைப்‌ 
பெருமா னடிபே ணியபூ சனைநாள்‌ 


கருமால்‌ களியா னைகண்மேற்‌ கனபொன்‌ 


அருமா முரசார்ப்‌ பவறைந்‌ தனரே. 


முரசும்‌ முழவின்‌ குழுவும்‌ முடிசேர்‌ 
அரசன்‌ னகரின்‌ குழுவுங்‌ கெழுமி 
விரையும்‌ புகையும்‌ மலரும்‌ பலியின்‌ 


இரையுந்‌ நெடுவீ திநிறைத்‌ தனவே. 


பிடியுங்‌ களிறும்‌ பிறவுந்‌ நெரிவுற்‌ 
றடியும்‌ மிடலா மிடமின்‌ றிலகும்‌ 
கொடியுங்‌ குடையுங்‌ குளிர்சா மரமும்‌ 
முடியின்‌ சுடரும்‌ மிசைமூ டினவே. 


1068 


1069 


1070 


1071 


1072 


1073 


47 


திருமண வருணனை 


வழுவின்‌ னெறிவா மனமா நகர்வாய்‌ 
விழவின்‌ னணமா கவிதித்‌ தனராய்க்‌ 
கழுவும்‌ மணிபோல்‌ பவடன்‌ கடிநாள்‌ 


எழுவும்‌ முரசெங்‌ குமியம்‌ பினவே. 


நடைமா லைநடந்‌ ததுநந்‌ திமுகம்‌ 
புடைமா லைபுகுந்‌ தனர்புண்‌ ணியநீர்‌ 
இடைமா லைநிகழ்ந்‌ ததொரேத்‌ தரவம்‌ 
கடைமா லைநிகழ்ந்‌ ததுகாப்‌ பணியே. 


திரைசங்‌ கொலியோ டுசிறந்‌ தனபோன்‌ 


முரைசங்‌ கொலியோ டுமுழங்‌ கியெழசங்‌ கொலியோ டுணரா வகையால்‌ 


அரைசங்‌ கொலியோ டெழுவார்த்‌ தனவே. 


துணிமுத்‌ தநகைத்‌ துவர்வா யிளையார்‌ 
கணிமுத்‌ தணிசிந்‌ தியகண்‌ விரவி 
மணிமுத்‌ தமணற்‌ றிடலா கிமறைத்‌ 
தணிமுத்‌ துமிழ்வீ தியடுக்‌ குநவே. 


துகிலார்‌ கொடிபொங்‌ கினதொங்்‌ கனிமிர்ந்‌ 
தகிலார்‌ புகையா வியடுத்‌ தமையாற்‌ 
பகலா னொடுவந்்‌ திரவும்‌ பகலே 


இகலா துடனா கியியைந்‌ துளவே. 


பலர்மன்‌ னியபா டலுமா டலுமே 
வலமன்‌ னிம௰யங்‌ கிமுயங்‌ குதலால்‌ 
நிலமன்‌ னவருந்‌ நெடுமால்‌ வரைமேற்‌ 
குலமன்‌ னவருங்‌ குளிர்தூங்‌ கினரே. 


அகல்வா னிடையங்‌ கிழிவா னவரும்‌ 


1074 


1075 


1076 


1077 


1078 


1079 


48 


முகிலா றிழிவிஞ்‌ சையரும்‌ முடுகிப்‌ 
பகலா னொடுதா ரைபரந்‌ தனபோற்‌ 


புகலா ரொளிபோந்‌ ததுபொன்‌ னகரே. 


வடமே ருமுகட்‌ டலரும்‌ மலரும்‌ 
புடமே ௬ுகலத்‌ தலரும்‌ மலருந் 
தடமே ர௬ுளபொன்‌ னவிழ்தா மரையும்‌ 


திடமே வியவிஞ்‌ சையர்சிந்‌ தினரே. 


அணிவேண்‌ டினர்கொள்‌ ளவடுத்‌ தனவும்‌ 
மணிவேண்‌ டினர்கொள்‌ ளவகுத்‌ தனவும்‌ 
கணிவேண்‌ டினநாள்‌ கழியுந்‌ துணையும்‌ 
பணிவேண்‌ டினர்வீ திபரந்‌ தனவே. 


நறவுண்‌ டொருபா னகுவா ரொருபாற்‌ 
புறவுண்‌ டகலா வமிர்தம்‌ புணர்வார்‌ 
உறவுண்‌ டமரத்‌ தொருபா லுறைவார்‌ 


பிறவுண்‌ டையுமின்‌ னனபின்‌ னினவே. 


இழிகின்‌ றனர்விஞ்‌ சையரெத்‌ திசையும்‌ 
பொழிகின்‌ றதுபொன்‌ மழையும்‌ மழையுட்‌ 
சுழிகின்‌ றதுதொல்‌ சனவெள்‌ ளமதற் 
கொழிகின்‌ றதுநா முரையா ததுவே. 


வேறு 


தாமரை முகத்தம னியக்குட மவற்றாற்‌ 
சாமரை முகத்தன மதக்களிறு தம்மேற்‌ 
பூமரை முகத்தெறி புனற்றிரை முகந்து 
தூமரை முகத்தரசர்‌ சென்றுபலர்‌ சூழ்ந்தார்‌. 


வண்டுபடு மாலையர்‌ மடப்பிடிக டம்மேன்‌ 
கொண்டய லுழைக்கல மழைக்கண்மட வார்கள்‌ 


எண்டிசையு மெங்குமிட மின்றிமிடை வுற்றார்‌ 


1080 


1081 


1082 


1083 


1084 


1085 


49 


கண்டவரை மேல்விரவு கார்மயிலொ டொத்தார்‌. 


திவிட்டன்‌ மணவறைக்கு வருகை 


மாளிகை நிரைத்த மணி மாடநகர்‌ முன்னால்‌ 
ஆளியர சேந்துமணி யாசன மதன்மேற்‌ 
காளைகழல்‌ வேந்தர்பலர்‌ சூழ்தர விருந்தான்‌ 
நாளொடு பொலிந்தநகை மாமதிய மொத்தான்‌. 


அங்கண யிராவண மிரண்டுட னெடுத்த 

மங்கல மணிக்கலச நீர்சொரிய வாடிப்‌ 
பொங்குதிரை யொன்றிரு புயற்பொழிய வேந்தித்‌ 
தங்குபுனல்‌ பெய்ததட மால்வரையொ டொத்தான்‌. 


மன்னர்கள்‌ சொரிந்தமணி நீரருவி யாடிப்‌ 
பின்னைமலர்‌ மாரியகல்‌ வானினவர்‌ பெய்ய 


மின்னவிர்‌ விளங்குசுடர்‌ வேல்விடலை யாடிப்‌ 


பொன்னணி புனைந்துபுது வேள்விநகர்‌ புக்கான்‌. 


சயம்பவையின்‌ நீராட்டு 


மங்குன்மழை சூழுமணி மால்வரையின்‌ மேலார்‌ 
கங்கைமுத னீரருவி கொண்டுகலி வானம்‌ 
எங்குமிட மின்றியெழில்‌ விஞ்சைய ரிழிந்தார்‌ 
நங்கைமண நீரணியை நாமொழிவ தென்னோ? 


ஆறுகுல மால்வரையின்‌ மேலருவி நீரும்‌ 
வீறுபெறு மெல்லியலை யாட்டியபின்‌ மீட்டு 
நாறுமலர்‌ நந்தன வனத்தனவொ டெல்லா 


வேறுபடு பூமழையு மாடவிளை வித்தார்‌. 


சாந்துசொரி மாரிபொழி கின்றதகை யோடும்‌ 
தேந்துவலை வீசியுளர்‌ கின்றதொரு தென்றல்‌ 


1086 


1087 


1088 


1089 


1090 


1091 


50 


வேந்தருல கோபிறிதொ ரூழிகொலி தென்று 


மாந்தர்மருள்‌ வாருமகிழ்‌ வாருமுள ரானார்‌. 


சயம்பவை மணவரை அடைந்தமை 


மங்கல வனப்பினதொர்‌ கோடிமடி தாங்கி 
அங்கொலி விசும்பினவர்‌ தந்தவணி சேர்த்திப்‌ 
பங்கய முகத்தவர்‌ பலாண்டிசை பராவச்‌ 


செங்கய னெடுங்கணவள்‌ வேள்விநகர்‌ சேர்ந்தாள்‌. 


புரோகிதன்‌ செயல்‌ 


நங்கைமண வேள்விநக ரெய்துவதன்‌ முன்னைப்‌ 
பொங்குபுரி நூலனலர்‌ தாமரை புனைந்தான்‌ 
மங்கல வுழைக்கல நிரைத்தமண மாடம்‌ 


அங்கது புகுந்தழல்‌ வளர்க்கிய வமைந்தார்‌. 


மங்கலச்‌ சடங்கு 


சாந்துமெழு கிட்டதட மாமணி நிலத்தைச்‌ 
சேர்ந்துதிகழ்‌ பொன்னியல்‌ சலாகைந்தி தீட்டிப்‌ 


பேர்ந்துமொரு கால்‌ விரையி னான்மெழுகு வித்தான்‌ 


ஆய்ந்தமறை யோதியத னாரிட மறிந்தான்‌. 


பருத்தமணி முத்தமண லாற்சதுர மாகத்‌ 
திருத்தியொரு பால்பணிய வைத்ததிடர்‌ சூழத்‌ 
தருப்பையி னுனித்தலை வடக்கொடு கிழக்காய்ப்‌ 


பரப்பின னதற்குமொரு பாவனை பயின்றான்‌. 


நான்முகன்‌ வலத்தவ னிடத்துமொரு காவல்‌ 
மேன்முக மிருந்துகுண பால்வெறுவி தாகப்‌ 
பான்முறை பயின்றபரு திக்கடிகை பாய்த்தித்‌ 


தான்முறையி னோதுசமி தைத்தொழுதி சார்ந்தான்‌. 


1092 


1093 


1094 


1095 


1096 


1097 


51 


52 


முகூர்த்தகாலத்தில்‌ பலரும்‌ வருதல்‌ 


ஆயிடை நடுக்கட லுளானமர ராசான்‌ 

ஏயுடைய னாயசுர மந்திரி யெழுந்தான்‌ 

போயுடை விசும்பின்மதி யும்புகுது கின்றான்‌ 

மேயுடை யணிந்தகணி வேலையிது வென்றான்‌. 1098 


மணவேள்வி 


அங்குமுன்‌ வளர்த்தவழ லேகடவு ளாக 

மங்கையை மணக்குழுவின்‌ முன்னைவரை வேந்தன்‌ 

கொங்குவிரி தாரவற்கு நீரொடு கொடுத்தான்‌ 

நங்கையொடு நாண்மலரு ளாளையு மடுத்தான்‌. 1099 


மன்னியழல்‌ வேள்வியி லவற்குவல மாகப்‌ 
பின்னிய தருப்பைகள்‌ பிடித்தவை விடுத்தாங்‌ 
கன்னமனை யாளொடயில்‌ வேலவ னிருந்தான்‌ 


கன்னியொ டியைந்தகதிர்‌ மாமதிய மொத்தான்‌. 1100 


கந்துளுமி முங்கரிய சூழ்புகைகள்‌ விம்ம 

வந்துசுட ரேந்திவல னேசுழல மாட்டி 

அந்தணனு மங்கழ லமைத்துமிக வேட்டான்‌ 

மைந்தனு மடந்தையை மனத்தின்மிக வேட்டான்‌. 1101 


பொங்கழல்செய்‌ வேள்விமுறை போற்றலு மெழுந்தான்‌ 
அங்கையி னணங்கினணி மெல்விரல்‌ பிடித்து 
மங்கையொடு காளைவல னாகவரு கின்றான்‌ 


கங்கையொடி யைந்துவருகார்க்‌ கடலொடொத்தான்‌. 1102 


கைம்மலரின்‌ வீரனவள்‌ கைமுகிழ்‌ பிடிப்ப 
மெய்ம்மயி ரெறிந்துமணி வேர்நுத லரும்பிச்‌ 


செய்யதன சீறடிகள்‌ செவ்வனிட மாட்டா 


அம்மயிலி னாணதனை யாவரறை கிற்பார்‌. 


தானத்தின்‌ சிறப்பு 


பின்னுமுள வேள்விமுறை சென்றபல பேசி 
என்னையவை நிற்கவெரி யோம்புதொழி லார்க்குப்‌ 
பொன்னொடு மணிக்குவியல்‌ போந்துபொழி கின்றார்‌ 


கன்னிதமர்‌ காளைதம ரென்றிவர்‌ கலந்தே. 


அங்கமிரு மூன்றுமறை நான்கலகில்‌ கற்பம்‌ 
இங்குமுடி விஞ்சையென வின்னகரை கண்ட 
பொங்கெரிய வேள்விவல்பு ரோகித னவற்குச்‌ 
சங்கநிதி யென்னநெதி மாரிதரு வித்தார்‌. 


அருந்ததிகாட்டல்‌ 


வானநெறி யெங்கும்வளர்‌ சோதிவட மீனைக்‌ 
கானமயி லன்னவடன்‌ முன்னைநனி காட்ட 


யானுமிவள்‌ போலுலகு காணவியல்‌ வேனோ 


ஈனமொடு நாணமில னோவென விகழ்ந்தாள்‌. 


வேறு 
வந்தவர்‌ பாராட்டிச்‌ செல்லல்‌ 


எனமண வினைகள்‌ செல்ல வின்னண மெய்து கென்று 
புனவரை கான முன்னி மாதவம்‌ போகு வாரும்‌ 
இனமலி செல்வ மற்று மிப்படி வருவ துண்டோ 


கனவினு மென்ன மாந்தர்‌ கண்டுமீள்‌ வாரு மானார்‌. 


பள்ளியறையைச்‌ சேர்தல்‌ 


இடிபடு முரசிற்‌ சாற்றி யேற்பவ ராசை தீரச்‌ 


சுடர்விடு மணியின்‌ மாரி பொன்னொடு சொரிய வேவிக்‌ 


1103 


1104 


1105 


1106 


1107 


53 


கடிபடு நெடிய மாடங்‌ கன்னியோ டேறி னானால்‌ 
முடிவுகொ ளுலக மெய்து மின்பமா மூர்த்தி யென்பான்‌. 


காதல்‌ வெள்ள வருணனை 


கழுமிய காக துண்டங்‌ கமழ்தொறுங்‌ காள மேகம்‌ 
குழுமிய தனைய மாடக்‌ குவட்டிடை யமளி சேர்வார்‌ 


விழுமலர்ப்‌ பிணைய லாளும்‌ விடலையு மேரு நெற்றிச்‌ 


செழுமணிச்‌ சிலைசென்‌ றேறுந்‌ தெய்வமா மிதுன மொத்தார்‌. 


பொன்னியல்‌ கொடியி னொல்கிப்‌ 
பூவணைப்‌ பொருந்தும்‌ பாவை 
கன்னிநா ணொடுக்கங்‌ காளை 
கண்களி கொள்ள நோக்கிப்‌ 
பின்னவ ளொடுங்க வாங்கிப்‌ 
பெருவரை யகலஞ்‌ சேர்த்தி 
இன்னகை மழலை கேட்பா 


னென்கொலோ வென்று சொன்னான்‌. 


நின்றநா ணென்னுங்‌ கன்னிச்‌ சிறைவிண்டு காளை திண்டோட்‌ 


குன்றினாற்‌ செறிக்கப்‌ பட்ட குமரிநீ ரமிர்த யாறு 


சென்றுதேன்‌ பகர்ந்து செம்பொற்‌ கலஞ்சிந்தித்‌ திளைத்து விம்மி 


அன்றவ னார்வ வெள்ளக்‌ கடலிடை யழுந்திற்‌ றன்றே. 


பருவத்தா லரும்பிப்‌ போதாய்ப்‌ பையவே யலர்ந்து முற்றி 


மருவித்தேங்‌ கனிகொண்‌ டுள்ளான்‌ மனங்கொள வளிந்த காமத்‌ 


திருவொத்த களியின்‌ றீஞ்சா றாரவுண்‌ டார மாட்டார்‌ 
உருவத்தா லிருவ ராகி யுள்ளத்தா லொருவ ரானார்‌. 


உலவிய வலங்கன்‌ மாலை யொளிமல ருடைய மார்பிற்‌ 
குலவிய மணிமுத்‌ தோடுங்‌ குவிமுலைக்‌ குவடு பாயக்‌ 
கலவியுங்‌ களிப்புங்‌ காமப்‌ புலவியுங்‌ கலந்து சால 


நிலவிய மதுவுண்‌ டார்போ னெஞ்சுண மயங்கி யிட்டார்‌. 


1108 


1109 


1110 


14411 


1112 


1113 


54 


அடிக்கலந்‌ திருத்தி யம்மென்‌ புரிகுழற்‌ சுருளை நீவி 
முடிக்கல ரணிந்து காதன்‌ முகிழ்நகை முகிழ்ப்பப்‌ புல்லிக்‌ 


கடிக்கணி யாய காளை கவான்மிசை யிருத்திக்‌ காமர்‌ 


குடிக்கணி யாய கொம்பு கேட்கமற்‌ றிதனைச்‌ சொன்னான்‌. 


வேறு 


திவிட்டன்‌ சயம்பவையின்‌ நலம்பாராட்டல்‌ 


செங்குவளை நாறுந்‌ திருமேனி செவ்வாயும்‌ 
அங்குவளை யீரிதழு மாம்பலுமே நாறுமால்‌ 
இங்கிவளை முன்படைத்த தேவனென்‌ னின்னுயிரைப்‌ 


பைங்குவளை மாலையாட்‌ காளாய்ப்‌ படைத்தானே. 


அன்புருகு காமத்‌ தீமாட்டி யளியவென்‌ 

என்புருக வேவ விணைநேெடுங்கட்‌ பூம்பாவை 
முன்பெருகு முந்நீ ரமுதாய்‌ விளைத்தினிய 

மின்பருகு நுண்ணிடையார்‌ மெல்லுருவங்கொண்டதே. 


பான னெடுங்க ணிவையே பகழியா 
வேனலுடை வேந்தன்‌ வென்றிக்கு நோற்றானே 
யானு மளியற்றே னித்துணையோர்‌ காலமும்‌ 
தேனார்‌ நறுமேனி தீண்டுதற்கு நோற்றேனே. 


காவியா கின்ற கருமா மழைக்கண்ணி 
மேவியா னுண்ணு மமிர்தாய்‌ விருந்தாகி 
ஆவியா கின்றா ளருமருந்து மாகின்றாள்‌ 


பாவியேன்‌ பாவைக்கோ ராளேயா கின்றேனே. 


செம்பவழ மேய்ப்பத்‌ திகழ்ந்திலங்கு சீறடியின்‌ 
வம்பழகு நோக்கி வழிபடுவ தேசாலும்‌ 
அம்பவழ வாயு மளகஞ்சேர்‌ வாணுதலும்‌ 


எம்பவமோ நுங்க யாமெம்மை யறியேமே. 


வண்டே மடந்தை மணியைம்பான்‌ மேவியிருந் 


1114 


TALS 


1116 


1117 


1118 


1119 


55 


துண்டே யெனநுடங்கு நுண்மருங்கு நோவியீர்‌ 
தண்டேன்‌ காணீருந்‌ தளிர்மேனி நாற்றத்தாற்‌ 


பண்டேபோல்‌ வந்து பயிலாது போமினே. 


கள்ள மடநோக்கி தன்னைக்‌ கரந்தனெ 
துள்ளத்தின்‌ வைப்பி னுருவ மதுகாணேன்‌ 


மெள்ளவென்‌ றோளணைவா னென்னும்‌ விருப்பாரா 


தெள்ளு மனத்தினுக்‌ கெய்திற்‌ றறியேனே. 


காதலால்‌ வந்தென்‌ கவான்மே லிருப்பினும்‌ 
ஏதிலாள்‌ போலு மிமைப்பி னிமையாதே 
போதுலாம்‌ வாண்முகமே நோக்கிப்‌ பொலிவேனென்‌ 


மாதரா ணாணும்யான்‌ வாழுமா றோரேனே. 


வேறு 


உலம்பா ராட்டுந்‌ தோளவ னொண்பூங்‌ குழலாளை 
நலம்பா ராட்டி நாகிள முல்லை நகுவிக்கும்‌ 
வலம்பா ராட்டி வந்ததொர்மா ரிப்புய லொத்தான்‌ 


குலம்பா ராட்டுங்‌ கொம்புமொர்‌ முல்லைக்‌ கொடி யொத்தாள்‌. 


காதலர்‌ சோலையை அடைதல்‌ 


தேனார்‌ கோதைச்‌ செங்கயல்‌ வாட்கண்‌ சிறைகொள்ள 
ஊனார்‌ வேலா னுள்ள மிழந்தா னுழையாரை 
மேனாள்‌ போல மெய்ப்பட மாட்டான்‌ விளையாடும்‌ 


கானார்‌ சோலைக்‌ காவகப்‌ புக்கான்‌ கமழ்‌ தாரான்‌. 


சோலையில்‌ நிகழ்ந்தன 


தண்டாரீன்று செந்தளி ரேந்தித்‌ தழல்பூத்த 
வண்டார்‌ பிண்டி வார்தளிர்‌ நீழன்‌ மணிவட்டங்‌ 


கண்டாங்‌ கேறிக்‌ காரிகையோடு விளையாடிப்‌ 


1120 


1121 


1122 


1123 


1124 


56 


பண்டான்‌ கொண்ட பாவையார்‌ பாடலிசை கேட்டான்‌. 


வேறு 


மகளிர்‌ வரிப்பாட்டு 


வரைவேந்தன்‌ மடமகளை மணியேர்‌ மேனிநிறங்‌ கொண்டு 
விரையேந்து தளிரீனல்‌ விழையாய்‌ வாழி தேமாவே 
விரையேந்து தளிரீனில்‌ வேனிற்‌ றென்ற லலர்தூற்ற 
நிரையேந்து வடுநீயே படுதி வாழி தேமாவே. 


அடிமருங்கி னரசிறைஞ்ச 
வாழியாள்வான்‌ பெருந்தேவி 
கொடிமருங்கி னெழில்கொண்டுகு 
ழையல்வாழி குருக்கத்தி 
கொடிமருங்கி னெழில்கொண்டு 
குழைவா யாயிற்‌ பலர்பறிப்பக்‌ 
கடிமருங்கிற்‌ புக்கலரே 


காண்டி வாழி குருக்கத்தி. 


வணங்கி வையந்‌ தொழநின்ற 
மன்னன்‌ காதன்‌ மடமகள் போல்‌ 
மணங்க ணாறும்‌ பூம்பாவை 
வளரல்‌ வாழி நறுங்குரவே 
மணங்க ணாறும்‌ பூம்பாவை 
வளர்த்தி யாயி லிளையராற்‌ 
கணங்க ளோடு பறிப்புண்டி 


கண்டாய்‌ வாழி நறுங்குரவே. 


வேறு 


இன்னண மிளையவர்‌ பாடக்‌ கேட்டலும்‌ 
மன்னவன்‌ மடமகண்‌ முகத்து வாணிலா 
மின்னியோ ரணிநகை முகிழ்த்து மீள்வது 


கன்னவி றோளவன்‌ கண்கொண்‌ டிட்டவே. 


1125 


1126 


1127 


1128 


1129 


57 


சோலையினின்று மீளுதல்‌ 


உழையவ ரடிமுதல்‌ பரவ வொண்சுடர்க்‌ 
குழையவ ளொளிமனங்‌ கவரக்‌ கோடுயர்‌ 


மழைதவழ்‌ மதலைய மாட மேறினான்‌ 


முழையம ரரியர சனைய மொய்ம்பினான்‌. 


9. அரசியற்‌ சருக்கம்‌ (1131- 1154) 
நாவியே கமழுந்‌ தொங்க னகைமணி வயிரப்‌ பூணான்‌ 


ஆவியி னகத்து ளாளு மருவரை யகலத்‌ தாளுந் 
தேவியே யாக வன்ன திருவொடு மிருவ ராவான்‌ 


பூவினுண்‌ மடந்தை வந்து புகுந்தவா றுரைக்க லுற்றேன்‌. 


ஒற்றன்‌ கூற்று 


கண்மிசை கனிந்த ஒற்றன்கூற்று காதற்‌ 
களிப்படு செல்வ முந்நீர்‌ 
உண்மிசை யுக்கோர்‌ நச்சுத்‌ 
துள்ளிவந்‌ துறைப்ப தேபோல்‌ 
விண்மிசை யிழிந்து வந்த 
வொற்றனோர்‌ வெஞ்சொன்‌ மாற்ற 
மண்மிசை யிருந்த விஞ்சை 


மன்னனை வணங்கிச்‌ சொன்னான்‌. 


விரைசெல லிவுளித்‌ தேரோய்‌ விஞ்சைய ௬லக மாளும்‌ 
அரைசர்க டிகிரி யாளும்‌ அச்சுவ கண்ட னோடும்‌ 
திரைசெல வுரறி ஞாலந்‌ தின்னிய கடல்க ளேழுங்‌ 


கரைசெல வருவ போனம்‌ மேல்வரக்‌ கருது கின்றார்‌. 


சடிமன்னன்‌ கூற்று 


அரைசர்கள்‌ வருக போக வதுபண்டே யறிந்து தன்றே 
வரைசெறி சிங்க வேறு மணிவண்ண னழித்த ஞான்றே 


1130 


1421 


1152 


1133 


58 


விரைசெறி பொழில்கொள்‌ சோலை விஞ்சைய ருலகிற்‌ பட்ட 


துரைசிறி தென்ன லோடு மொற்றனு முரைக்க லுற்றான்‌. 


ஒற்றன்‌ கூற்று 


அருளுமா றடிகள்‌ கேண்மோ 
வரியர சதனை யாரு 

மருளுமா றிளைய காளை 
வாய்பிளந்‌ திட்ட வார்த்தை 

தெருளுமா றொருவன்‌ சொல்லக்‌ 
கேட்டலுஞ்‌ சேணில்‌ வாழ்வார்‌ 

வெருளுமா றுள்ள மெல்லாம்‌ 


வெருண்டுமெய்‌ விதலை கொண்டார்‌. 


விஞ்சைய ௬லக மெல்லாம்‌ வெய்துற விரிந்த மாற்றம்‌ 
அஞ்சினன்‌ மறைத்துச்‌ சின்னா ளமைச்சரி மஞ்சு வென்பான்‌ 
வஞ்சனைச்‌ சீய மாய வார்கழ லவனைக்‌ கூவி 


எஞ்சலில்‌ புகழி னானுக்‌ கின்னண மிசைப்பித்‌ தானே. 


சொரிகதிர்‌ வயிரப்‌ பைம்பூ ணரசர்கள்‌ பலருஞ்‌ சூழ 
எரிகதி ராழி யாள்வா னினிதினங்‌ கிருந்த போழ்தின்‌ 
அரியது கேட்க வென்ன வரிகேது வென்பா னாங்குப்‌ 


பெரியதோர்‌ வியப்புச்‌ சென்று பட்டது பேசி னானால்‌. 


அச்சுவகண்டன்‌ சினங்கொள்ளல்‌ 


கரியவன்‌ வளைந்த வெள்ளை 
யெயிற்றவன்‌ காள மேகம்‌ 
பெரியதொன்‌ றிரண்டு கொம்மைப்‌ 
பிறைகவ்வி யிருந்த தன்னான்‌ 
அரியதங்‌ கென்னை யென்னை 
யெனவரி கேதுசொன்ன 
உரையெதிர்‌ கபில வட்டக்‌ 


கண்ணெரி யுமிழ்ந்த மாதோ. 


1134 


1135 


1136 


1137 


1138 


59 


மடித்தவா யெயிறு கவ்வி மருங்கினோர்‌ வயிரக்‌ கற்றூண்‌ 
அடித்தலி னசனி வீழ வருவரை நெரிவ தேபோற்்‌ 

படித்தலை நடுங்க மற்றப்‌ பரூஉத்திரள்‌ வயிரத்‌ தம்பந்‌ 
தொடித்தலை சிதைந்து நுங்கத்‌ துகளெழுந்‌ தொழிந்த தன்றே. 


அரிகேதுவை அச்சுவகண்டன்‌ இகழ்தல்‌ 


விஞ்சைய ரதனைக்‌ கண்டு மெய்பொதி ரெறிந்து விம்ம 
வெஞ்சினங்‌ கனன்று மீட்டும்‌ விஞ்சைய னவனை நோக்கி 
வஞ்சனை மனத்த ராய மனிசரை வலிய ரென்பாய்‌ 


அஞ்சினை பெரிது மேடா வென்றன னசனி யொப்பான்‌. 


நிலத்திடை மக்க ளாற்ற னின்னைப்போ லஞ்சு வார்க்கு 
மலைத்துணை பெருகிக்‌ காட்டு மற்றதிங்‌ கெம்ம னோர்க்கோர்‌ 
இலைத்தது மில்லை மன்னோ வென்றன்‌ னீரண்டு திங்கள்‌ 


பிலத்திடை பொடித்த போலும்‌ பிறழ்ந்திலங்‌ கெயிற்றி னானே. 


அரிகேதுவின்‌ நினைப்பு 


கனைகதிர்க்‌ கடகக்‌ கையாற்‌ கற்றிர ளுதிர வெற்றிச்‌ 
சினவழ லெறிப்ப நோக்கிச்‌ சிவந்தனன்‌ றெழித்த லோடு 
மனநனி மயங்கி மற்ற விஞ்சைய ரஞ்ச நின்ற 


நனைமல ரலங்கற்‌ கேது நகைகொண்ட மனத்த னானான்‌. 


அடுகுர லரச சீய மதனையோ ராம்பற்‌ றாள்போல்‌ 
நொடிவரை யளவிற்‌ கீறி நுனித்தது வியத்தல்‌ செய்யாக்‌ 
கடிவரை யலங்கன்‌ மார்பிற்‌ காளையே பெரிய னென்று 


தடவரை யனைய தோளான்‌ றன்னுளே வியந்து நின்றான்‌. 


இன்றிவ னனலும்‌ போழ்தி னெதிர்நின்று கனற்றி யென்னை 
சென்றவ னாற்ற றானே கண்டபின்‌ றேறு மன்னறே 
என்றுதன்‌ மனத்தி லெண்ணி யியைந்தவா முகமன்‌ சொல்லிக்‌ 


1139 


1140 


1141 


1142 


1143 


60 


61 


குன்றுடை யரசன்‌ முன்னைக்‌ கூப்பிய கைய னானான்‌. 1144 


திவிட்டனைக்‌ கட்டிக்‌ கொணருங்கள்‌ என்ற அச்சுவக்கிரீவன்‌ கட்டளையிடுமளவில்‌ 


ஒருவன்‌ வந்து சயம்பவையின்‌ திருமணச்‌ செய்தியைக்‌ கூறியது 


அமர்நனி தொடங்கு மேனும்‌ 
ஆர்த்துநீர்‌ கொணர்மி னென்று 
குமரனைக்‌ குறித்த வெஞ்சொற் 
குறைசென்று முடியுமெல்லைத்‌ 
தமருளங்‌ கொருவன்‌ வந்து 
சக்கிர வாளந்‌ தன்னுள்‌ 
நமரது நிலையு நங்கை 
போந்தது நடுங்கச்‌ சொன்னான்‌. 1145 


அச்சுவகண்டன்‌ மேன்மேலும்‌ சினங்கொள்ளல்‌ 


அடிகளிவ்‌ வவனி தன்மே லிழிந்தது மணங்கோ டொப்பாள்‌ 

கடிவினை நிலையு மன்றே கண்டுவந்‌ தொருவன்‌ கூறச்‌ 

சுடுசொலிஃ தொழிக வென்று துணைச்செவி புதைத்து வல்லே 

முடிமுத றுளங்கத்‌ தூக்கி முனிவினை முடிவு கொண்டான்‌. 1146 


பெருகினான்‌ வெகுளி கண்ணுட்‌ 
பிறந்தது பிறங்கு செந்தீ 
உருகினான்‌ போன்று தோன்ற 
மயிர்த்துளை யுகுத்த தெண்ணீர்‌ 
திருகினா னெயிறு செவ்வாய்‌ 
கறித்தனன்‌ றிசைக ளோடும்‌ 
அருகினோர்‌ நடுங்க நோக்கி 
யழனகை டுத்து நின்றான்‌. 1147 


மலைகளை மறித்து மற்றோர்‌ மறிகட னடுவ ஸணிட்டவ்‌ 
வலைதிரை மகர முந்நீ ரதுவிது வாக்கு வேன்கொல்‌ 
உலகினை யுள்ளங்‌ கைக்கொண்‌ டுருளையா வுருட்டி யிட்டென்‌ 


பலபுனை மடந்தை தன்கீழ்ப்‌ பதித்திடு வேன்கொ லென்றான்‌. 1148 


அச்சுவக்கிரீவன்‌ அரசர்‌ பலரை வருவித்தல்‌ 


அனன்றனன்‌ றவைகள்‌ பேசி யமையுமவ்‌ வரசர்‌ தீமை 
மனங்கொளப்‌ படுவதாயின்‌ மணிவரை யுலகின்‌ வாழுஞ்‌ 
சனங்களைத்‌ திரட்டிப்‌ பின்னைத்‌ தக்கதொன்‌ றறிவ னென்றான்‌ 


சினங்கெழு காலன்‌ மற்றோர்‌ காலன்மேற்‌ சிவந்த தொப்பான்‌. 


அரசர்‌ வடிவு 


சிறந்தெரி யனலோ டொப்பான்‌ 
பணிகொண்டு திசைக ளோடி 

அறைந்தனர்‌ முரசிற்‌ சாற்றி 
யறைதலு மரச ரெல்லாம்‌ 

மறைந்தன வுலக மென்ன 
மாய்ந்தன திசைக ளென்னப்‌ 


பறந்தனர்‌ விசும்பு போர்ப்பக்‌ 


கடற்படை பரப்பி வந்தார்‌. 


அரசரின்‌ செயல்‌ 


மற்றவ ரடைந்து வெய்யோன்‌ மலரடி வணங்கி நின்று 
செற்றவ னிருந்த வாறுஞ்‌ செங்கண்டீ யுமிழ்ந்த வாறும்‌ 
எற்றிய வயிரத்‌ திண்டு ணெரிந்திடை கிடந்த வாறும்‌ 
உற்றன பிறவு நோக்கி யுள்ளங்க ணடுங்கி யிட்டார்‌. 


அரசர்‌ கூற்று 


சுரியுளைத்‌ துளைக ளாவி 
விடுகின்ற சுழலுஞ்‌ செங்கண்‌ 
கருமுகி னுடங்கு மின்போற்‌ 
புருவங்கண்‌ முரிந்து நீங்கான்‌ 
பெரியதோர்‌ முனிவு கொண்டான்‌ 
பிறையெயிற்‌ றரியோ டொப்பான்‌ 


1149 


1150 


111 


62 


எரியினுள்‌ விளிய லுற்றார்‌ 


யார்கொலோ வளிய ரென்பார்‌. 


ஞாலமேற்‌ றிரிந்து நாளு முயிர்களை நடுங்கப்‌ பார்க்குங்‌ 


காலனைக்‌ கதம்பட்‌ டான்கொ லன்றெனிற்‌ கற்ப மாள்வார்‌ 


மேலெனக்‌ கிருப்பார்‌ போலு மெனவெகுண்‌ டனல்கின்‌ றான்கொல்‌ 


வேலைநீ ர௬ுலகின்‌ மற்றிவ்‌ வெகுளிக்கு முதலென்‌ னென்பார்‌. 


ஊழிகள்‌ பெயர்க்க லுற்றிவ்‌ வுலகினைப்‌ பிறிதொன்‌ றாக்கி 
வாழுயி ரொருங்கு வாரி மறிகட னடுவட்‌ பெய்வான்‌ 
சூழிய தொடங்கு கின்ற தாங்கொலோ சொல்லி னீடொன்‌ 


றாழியான்‌ வெகுளிக்‌ குண்டோ யாரிரை யாவ தென்பார்‌. 


தானவ ரரக்கர்‌ பண்டே தஞ்சமா மிவற்கு மண்மேல்‌ 
ஊனவர்‌ மனித்த ரேக வுவனுக்கோர்‌ துகளு மாகார்‌ 
வானவ ரிவற்கு மாறாய்‌ வருபவர்‌ மதிப்பி னில்லை 


ஏனவர்‌ முனிவு செய்வார்‌ யார்பிற ருரைமினென்பார்‌. 


இற்றதிவ்‌ வுலக மென்பா ரெரிந்தன திசைக ளென்பார்‌ 


அற்றன மகர முந்நீ ரகம்புலர்ந்‌ தொழியு மென்பார்‌ 
மற்றினி மொழியல்‌ வேண்டா வருவன வறிய லாகா 


உற்றபி னறிது மென்றாங்‌ குரையொழி வாரு மானார்‌. 


அச்சுவக்கிரீவன்‌ கூற்று 


அச்சமோ டுலக மின்றே யவிந்தன போன்று மென்பார்‌ 
நச்செரி நகையி னாலே நடுங்கெ திசைக ளென்பார்‌ 
இச்சைகள்‌ பிறந்த வாற்றா லினையன நினையும்‌ போழ்திற்‌ 


கச்சையங்‌ களிநல்‌ யானைக்‌ காவலன்‌ கனன்று சொன்னான்‌. 


இரதநா புரத்தை யாள்வான்‌ 
புதல்வியை யுனைவலஞ்‌ சித்துப்‌ 

புரிமனு சர்க்கீ வாக்கே 
புகன்றனன்‌ போலு மென்ற 


1152 


1153 


1154 


1155 


1156 


1157 


63 


64 


உரைதனக்‌ குரைத்த வாறே 
யுரைத்தன னுலக மெல்லாம்‌ 
இரைதனக்‌ கென்று மாற்றா 
வெரிபடு வெகுளித்‌ தீயான்‌. 1158 


மன்னரின்‌ வீரக்கூற்று 


முரைசொலி முழையினுள்ளான்‌ 
முழங்குகின்‌ றதனோ டொப்ப 
விரையொலி விளங்கு தாரான்‌ 
விளம்பிய வெகுளி மாற்றம்‌ 
அரைசர்க ளதனைக்‌ கேட்டே 
யிதனுக்கோ வடிக ளிவ்வா 
றுரைசெல முனிவ தென்றோ 
ரொல்லொலி யெழுந்த தன்றே. 1159 


செழுமல ரலங்கன்‌ மார்பன்‌ செங்கண்டீ யுமிழக்‌ கண்டும்‌ 
எழுமலர்ந்‌ தனைய திண்டோ ளிவைசுமந்‌ திருப்ப தென்னே 
கழுகுபோற்‌ களத்து வென்று கதலிகை நடுது மன்றேல்‌ 


விழவயர்‌ விசும்பி னார்க்கு விருந்தின மாது மென்பார்‌. 1160 


ஏவது செய்து வாழும்‌ யாமுள மாக வெங்கோ 

நோவது செய்து வேந்தர்‌ நுனித்துயிர்‌ வாழ்ப வாயிற்‌ 

சாவது போக வாழ்க்கை தவந்தலை நிற்ற லொன்றோ 

வீவது செய்த லொன்றோ நமக்கினி விளைவ தென்பார்‌. 1161 


நாண்டொழின்‌ மகளிர்‌ முன்னும்‌ நகைக்கிளை யாயத்‌ துள்ளும்‌ 

வீண்டொழில்‌ விளம்பி யென்னை வீரங்கள்‌ வெறிய வாக 

ஆண்டொழில்‌ புகுந்த தம்மா வதோவினி தாயிற்‌ றென்று 

தூண்டொழில்‌ வளரத்‌ தத்தந்‌ தோள்களை நோக்கு கிற்பார்‌. 1162 


நாள்வடுப்‌ படாமை நம்மைப்‌ புறந்தந்தாற்‌ குதவி நங்கள்‌ 
டோள்வடுப்‌ படாமை மன்னன்‌ புகழ்வடுப்‌ படுத லுண்டோ 


வாள்வடுப்‌ பிளவு போலுங்‌ கண்ணியை மகிழ்ந்த காளை 


கேள்வடுப்‌ படரும்‌ பூசல்‌ கேட்டிரா நாளை யென்பார்‌. 


இனியிருந்‌ தென்னை பாவ மெழுமின்‌ போய்ப்‌ பொருது மென்பார்‌ 
முனிவன செய்த வேந்தன்‌ முடித்தலை கொணர்து மென்பார்‌ 
கனிவளர்‌ கிளவி யாளைக்‌ கைப்பற்றித்‌ தருது மென்பார்‌ 


பனிவரை யரசர்‌ மாற்றம்‌ பற்பல பரிதி வேலோய்‌. 


கனகசித்திரன்‌ அச்சுவ கண்டனுக்கு கூறிய உறுதி 


சினமெனப்‌ பட்ட தீயுட்‌ பிறந்தது செருக்கு நன்னீர்‌ 


மனவுண வுண்டு மானப்‌ பூநின்ற வயிர வொள்வாள்‌ 
அனலதொன்‌ றகத்த தாக வாரமர்‌ குருதி வேட்டுக்‌ 


கனல்வதோர்‌ கால வொள்வாள்‌ கடைக்கணித்‌ தொருவன்‌ சொன்னான்‌. 


தோள்களைத்‌ தகர்த்து வீக்கித்‌ 
துணைக்கரங்‌ கொட்டி யார்த்து 
வாள்களைத்‌ துடைத்து நோக்கி 
வகைசெய்வ தெளிதி யார்க்கும்‌ 
நீள்கதி ரிமைக்கு மொள்வாண்‌ 
முகம்பெற நெருப்புச்‌ சிந்தித்‌ 
தாள்களை வெதுப்பும்‌ வெம்போர்‌ 


தாங்குவ தரிய தென்றான்‌. 


தானவ ரெனினு மிப்போ ரிழந்து போய்த்‌ தரணி வாழும்‌ 
ஊனம ரலக மாளு மூழியொன்‌ றிதுவன்‌ றாயில்‌ 

வானவ ருலகு மண்ணும்‌ வந்துநின்‌ வாயில்‌ பற்றி 

ஈனமொ டுறங்கக்‌ காட்டி யிடுவன்யான்‌ றெளியிய தென்றான்‌. 


வாளினாற்‌ செருவுண்‌ டேனு மாயமற்‌ றாகு மேனுந்‌ 
தோளினா லாகு மேனுஞ்‌ சொல்லெலா மொழிக மற்றக்‌ 
காளைதன்‌ னுயிரி னோடுங்‌ கன்னியைக்‌ கொணர்ந்து தந்து 
தாளிலே யிட்ட பின்றைத்‌ தவிர்கநின்‌ சீற்ற மென்றான்‌. 


ஆளிகட்‌ கரச னாங்கோர்‌ குறுநரி யறிவில்‌ லாத 


1163 


1164 


1165 


1166 


1167 


1168 


65 


மீளிமை பொறாது வெம்பி வெகுண்டெழு கின்ற தென்றால்‌ 
நாளினு நங்கள்‌ போல்வார்‌ நகைசெயப்‌ படுவ தன்றே 
வாளொளி வயிர மின்னு மணிமுடி மன்னர்‌ கோவே. 


ஆதலா லெங்க ளாலங்‌ காவதொன்‌ றில்லை யாயிற்‌ 
போதுலா மலங்கன்‌ மார்ப பொருவது பொருந்திற்‌ றென்னும்‌ 
காதலான்‌ கனக சித்திரன்‌ கட்டுரை யதனைக்‌ கேட்டே 


கோதிலா மாரி பெய்த கோடையங்‌ குன்ற மொத்தான்‌. 
வச்சிரகண்டன்‌ கூற்று 
மற்றவ னுரைத்த போழ்தின்‌ வச்சிர கண்ட னென்பான்‌ 


கொற்றவற்‌ கிளைய காளை கோத்தொழிற்‌ பாகம்‌ பூண்டான்‌ 


இற்றதா லெங்க ளாண்மை யாங்களு மிழிந்து நிற்பச்‌ 


செற்றதோர்‌ படையுண்‌ டாயிற்‌ றென்றுகண்‌ சிவந்திட்டானே. 


மகரமால்‌ கடலை யல்லாற்‌ சிறுகய மதலை சேரா 

சிகரமால்‌ யானை வேந்தே தானவர்‌ செருவன்‌ றாயின்‌ 
நிகரலா நீசர்‌ தம்மேல்‌ நீசெலற்‌ பால தென்று 

புகரெரி யவிக்க லுற்றான்‌ பொழிமழை பொழிவ தொத்தான்‌. 


அச்சுவகண்டன்‌ கோபந்‌ தணிந்தமை 


வேறுவே றாகி நின்று வெஞ்சினஞ்‌ செருக்கி விஞ்சைக்‌ 
கேறனான்‌ றம்பி மாரு மக்களு மின்ன போல்வ 
கூறினார்‌ கூற லோடுங்‌ குரையழ லவிவ தேபோல்‌ 


ஆறினா னென்னை செய்யு மாயபண்‌ பதுவ தானால்‌. 


அவன்‌ மந்திரசாலையை அடைதல்‌ 


அரசர்க ணெறியிற்‌ கண்டீர்‌ 
யாம்பிழைப்‌ பிலாமை யென்று 

முரசென வதிரும்‌ பேழ்வாய்‌ 
முழங்கிசை மொழியிற்‌ சாற்றி 


1169 


1170 


1171 


1172 


1173 


66 


வரைசெறிந்‌ தனைய தோளான்‌ 
மந்திர சாலை சேர்ந்தான்‌ 
உரைசெறிந்‌ தங்குப்‌ பட்ட 


சூழ்ச்சியு முணர்ந்து போந்தேன்‌. 


அரிமஞ்சுவின்‌ கூற்று 


கன்னிதன்‌ றிறத்துச்‌ சீறிக்‌ காவலன்‌ கனலக்‌ கண்டீர்‌ 
என்னினிக்‌ கருது கின்ற தென்றன னெரியு மாழி 
மன்னவற்‌ குணர்வுங்‌ கண்ணு மாற்றலும்‌ வலியுந்‌ தோளும்‌ 


அன்னவ னமைச்சர்க்‌ கேறா மவனரி மஞ்சு வென்பான்‌. 


தூமகேது கூறியது 


அணிநகர்‌ மேக கூட மதனையாண்‌ டரிய செய்கை 
துணிபவன்‌ றூம கேது சொல்லுவா னென்ன சொன்னான்‌ 
மணிவரைப்‌ பிறந்து மாண்ட வருங்கல மன்னர்‌ கோமான்‌ 


பணிவரை யன்றி யாரே பெறுபவர்‌ பகர்மி னென்றான்‌. 


அங்கார வேகன்‌ கூறியவை 


வரைதன்மேற்‌ றழலின்‌ பேரார்‌ 
வளநக ரதனை யாளும்‌ 
அரசனங்‌ கார வேக 
னதனைக்கேட்‌ டழன்று சொல்வான்‌ 
இரதநா புரத்தை யாள்வா 
னிகழ்ந்தனன்‌ பெரிது நம்மைப்‌ 
பொருதவன்‌ கிளையை முந்நீர்ப்‌ 
புறங்கரைப்‌ படுத்து மென்றான்‌. 


அரிசேனன்‌ கூறியது 


மல்லினான்‌ மலர்ந்த மார்பீர்‌ 
மறைந்துநா மிருந்து வல்ல 


1174 


1175 


1176 


1177 


67 


68 


சொல்லினால்‌ வெல்ல லாமேற் 
சொல்லுமி னின்னு மன்றி 

வில்லினால்‌ விரவு தானைச்‌ 
செருவினுள்‌ வீரந்‌ தன்னால்‌ 

வெல்லலா மென்னி னென்னை 


விடுமின்போய்ப்‌ பொருவ லென்றான்‌. 1178 


பூவினும்‌ பொருதல்‌ வேண்டா 
சூழ்ச்சியே பொருந்த நோக்கி 
யாவது காண்ட லாகு 
மரசர்க்கு நீதி யென்று 
சாவதை யஞ்சு வார்க்குந்‌ 
தகைமையில்‌ லவர்க்கு மன்றே 
ஓவுத லின்றி யோதி 
வைத்ததங்‌ கொருவ னென்றான்‌. 1179 


அழலவி ரலங்கல்‌ வேலோ 
னவ்வரி சேன னென்பான்‌ 
கழலவன்‌ காதற்‌ றோழன்‌ 
கனன்றவன்‌ கருதிச்‌ சொன்ன 
மொழியெதி ௬லக மாள்வா 
னுவந்தவன்‌ முகத்தை நோக்கிப்‌. 
பழிபெரி தொழியச்‌ சொன்னான்‌ 
படைத்திற லாள னென்றான்‌. 1180 


கருடத்துவசன்‌ கூறியது 


பொருவதோ வெளிதி யாங்கள்‌ 
பொருந்திற முரைமி னென்னை 
மருவிய மனிதப்‌ போரோ 
வான்கெழு தெய்வப்‌ போரோ 
இருமையி னியன்ற போரோ 
யாதுநாந்‌ துணிவ தென்றான்‌ 
விரிசிறை யுவணஞ்‌ சேர்ந்த 
வென்றிநற்‌ கொடியி னானே. 1181 


செப்பிய மாற்றங்‌ கேட்டே 
திறற்சிரீ சேன னென்பான்‌ 
திப்பியர்‌ புகழுஞ்‌ செல்வத்‌ 
திருநிலை யகம தாள்வான்‌ 
அப்படித்‌ தாயிற்‌ கேண்மி 
னறிந்தவ ரறைந்த வாறென்‌ 
றிப்படை நிலைமை யோரா 


னெடுத்தெடுத்‌ தியம்பு கின்றான்‌. 


பொருப்படைத்‌ தொகையோர்‌ மூன்று 
போர்த்தொழி றானு மூன்றே 
மருவுடை மனுடந்‌ தெய்வ 
மிருமையு மென்ன மற்ற 
வெருவுடைப்‌ படையின்‌ குப்பை 
மேலது நான்கு வீற்ற 
திருபடை யொழிந்து நின்ற 


விவையும்பாங்‌ குடைய வென்றான்‌. 


அத்திர மாதி யாக வோதிய நான்கு விஞ்சை 
தொத்தெரி சுடரு மொள்வா ளெனவிரண்‌ டாகு முன்னாம்‌ 


வைத்தவுட்‌ கடைய தேனை யொழிந்தது பரம மாயை 


இத்திறத்‌ தினைய வென்றா னெரிமணி யிமைக்கும்‌ பூணான்‌. 


படைக்கல விகற்பும்‌ போரின்‌ 
பகுதியும்‌ பரப்பி னாங்கண்‌ 
இடைப்புகுந்‌ துரைப்பிற்‌ சாலப்‌ 
பெருகுமஃ திருக்க வென்று 
நடப்பது மக்க ளோடு 
மக்கட்போர்‌ நல்ல வேனும்‌ 
புடைப்பில புகுது மாயிற் 
புறனுரை புணர்க்கு மென்றான்‌. 


விஞ்சையர்‌ பொருவ ராயில்‌ விஞ்சையிற்‌ பொருது மன்றி 


வஞ்சனை யின்றி மக்கள்‌ பொருபவேன்‌ மக்கட்‌ போரே 


1182 


1183 


1184 


1185 


69 


எஞ்சுத லின்றி யேற்ற பொருதுமென்‌ றின்ன சூழ்ந்து 
நஞ்சனாற்‌ குரைப்பக்‌ கேட்டு நன்றது துணிமி னென்றான்‌. 


ஆய்ந்தவ ரோடு போதந்‌ தாழியா னருவிக்‌ குன்றிற்‌ 
காய்ந்துவந்‌ திறுத்த பின்றைக்‌ கடிநகர்‌ நமது தன்மேற்‌ 
சேந்தெரித்‌ திடுது மென்று தென்மலை யரசர்‌ சென்றார்‌ 
வாய்ந்துமற்‌ றொழிந்த மன்னர்‌ மேல்வர வலித்து நின்றார்‌. 


சடிமன்னன்‌ ஒற்றன்‌ மொழிகளை மற்றவருக்கு அறிவித்தல்‌ 


ஒற்றனாங்‌ குரைப்பக்‌ கேட்டே யொளியவன்‌ பெயர னோடுஞ்‌ 
சுற்றமா யவருஞ்‌ சூழ்நீர்ச்‌ சுரமைநா டுடைய கோவும்‌ 
மற்றவன்‌ புதல்வர்‌ தாமும்‌ வருகென வந்தார்‌ மாற்றம்‌ 


உற்றவா றறியச்‌ சொன்னா னொளிவரை யரசர்‌ கோவே. 


பயாபதியைச்‌ சார்ந்தவர்‌ சிந்தனை 


விச்சையின்‌ செருக்கி னாலும்‌ வீங்குதோட்‌ டருக்கி னாலு 
கச்சையங்‌ களிற்றோ டேனைக்‌ கவனமா வலத்தி னாலுங்‌ 
அச்சுவக்‌ கிரீவ னாதி அரசர்க ளழன்று வெம்போர்‌ 


நச்சிமேல்‌ வருப வாயி னன்றது போல்வ துண்டோ. 


எரியெனச்‌ சுரிந்த கேசத்‌ திருளெனத்‌ திரண்ட மேனிப்‌ 

பெரியன வளைந்த வெள்ளை யெயிற்றினர்‌ பிலங்கொள்‌ வாயர்‌ 
அரியன செய்ப வன்றே யசுரரென்‌ றுருவு கண்டே 

இரிவன ரோடு வாரு ணம்மையு மெண்ணிற்‌ றென்பார்‌. 


எரிபொங்க வெழுந்த வெள்ளை 
யெயிற்றிடை யிலங்க நக்குப்‌ 
புருவங்க ணெறிய வேற்றிப்‌ 
புகுந்துநாம்‌ வெருட்டும்‌ போழ்தில்‌ 
உருவங்கள்‌ பெரிய வாறு 
முள்ளங்கள்‌ சிறிய வாறுஞ்‌ 
செருவங்கண்‌ விளைந்த போழ்திற்‌ 


1186 


1187 


1188 


1189 


1190 


70 


காட்டுதுந்‌ தெருட்டி யென்பார்‌. 


இமையவ ரரசன்‌ றானு மிகல்செயக்‌ கருதி வந்தால்‌ 
அமையுமஃ தஞ்ச லாமோ யாண்கட னதுவ தானால்‌ 


நவையின ருளரென்‌ றஞ்சி நடுங்கினர்‌ தமக்கு நாளுஞ்‌ 


சுவைபெறு தோளும்‌ வாளுஞ்‌ சொல்லுமின்‌ சுருங்க வென்பார்‌. 


மானமர்‌ நெடுங்க ணார்தம்‌ மனமென வெஃகி மைந்தர்‌ 
ஊனமி லகல மூழ்கி யுள்ளுறச்‌ சிவந்த வொள்வாள்‌ 
ஈனமா மருங்கி னாரா திரைக்கிடந்‌ தனல்ப வின்று 


தானவர்‌ குருதி மாந்தித்‌ தம்பசி தணியு மென்பார்‌. 


ஆள்வரை யனைய தானை யச்சுவக்‌ கிரீவ னென்னு 
நீள்வரை மருங்கிற்‌ றாழ்ந்த திருவெனு மருவி நீத்தந்‌ 
தாள்வரை யிழிந்து வந்து தகைமணி நீல வண்ணன்‌ 


வாள்வரை யகல மென்னுங்‌ கருங்கடன்‌ மடுக்கு மன்றே. 


ஆதலா லதனு ணாமு மயிற்படைப்‌ புணைகள்‌ பற்றி 
யேதிலா மன்ன ரென்னு மிருமரக்‌ கடப்பு வாரி 
மீதுலாம்‌ வெகுளி யென்னும்‌ வெவ்வழன்‌ முழங்க மாட்டிக்‌ 


காதலார்‌ கண்கள்‌ பூப்பக்‌ காய்த்துதுங்‌ கைகோ ளென்பார்‌. 


அருக்க கீர்த்தி கூறியது 


உயிரினு மதிக்கற்‌ பால 
துள்ளப்பே ருறையி னுள்ள 
தயிறரும்‌ பனிக்குந்‌ திண்மை 
யானநா ணதனை யேற்றி 
வயிரவின்‌ மனத்த தாகக்‌ 
கையது வையங்‌ காக்குஞ்‌ 
செயிரில்வில்‌ லதனை நோக்கிச்‌ 


செங்கதிர்ப்‌ பெயரன்‌ சொன்னான்‌. 


அடுந்திறல்‌ வெகுளிக்‌ காற்றோ 


1191 


1192 


1193 


1194 


1195 


1196 


71 


டருக்கப்பே ருடைய மேகங்‌ 


கொடுஞ்சிலை குலவக்‌ கோலிக்‌ 
குருதிநீர்‌ வெள்ள மோடக்‌ 

கடுங்கணை யென்னுந்‌ தாரை 
கலந்துமேற்‌ பொழிய வேந்தர்‌ 

நடுங்கினர்‌ பனிக்கும்‌ போழ்தி 


னம்மையு மறிவ தென்றான்‌. 


விசயன்‌ கூற்று 


அலைகடல்‌ வண்ணன்‌ றம்மு னலர்குழை புரளுங்‌ காதிற்‌ 
சிலைபடு வயிரத்‌ தோளான்‌ செங்கதிர்‌ முறுவ றோன்றி 
இலைபடு வயிரப்‌ பைம்பூ ணிமையவ ரல்ல ராயின்‌ 


மலைபடு கிருமி யோநம்‌ மாறுநிற்‌ பனக ளென்றான்‌. 


வானவர்‌ மருள நாஞ்சின்‌ மற்றிது மடுத்து மாற்றார்‌ 
தேனம ரகல மென்னுஞ்‌ செறுவுசெஞ்‌ சால்கள்‌ போக்கி 
ஊனமர்‌ குழம்பு பொங்க வுழுதிட்டு வென்றி வித்தி 


ஏனவர்‌ செவிக ளார விரும்புகழ்‌ விளைப்ப னென்றான்‌. 


திவிட்டன்‌ கூற்று 


இன்னன பிறவு மேனை யிருநிலத்‌ தரசர்‌ பேச 
மன்னவ குமரன்‌ மாமன்‌ மலரடி வணங்கி வாழ்த்தி 
மின்னொடு விளங்கு வேலோ யுளங்கொடு விளம்பி யென்னை 


என்னொடு படுவ தன்றே யினியிப்பால்‌ வருவ தென்றான்‌. 


சடிமன்னன்‌ திவிட்டனுக்கு மந்திரம்‌ கொடுத்தது 


ஆங்கவன்‌ மொழிந்த போழ்தி 
னமையுமிஃ தறிவ தன்றே 

தேங்கம ழலங்கன்‌ மார்ப 
வினிச்சிறி துண்டு நின்ற 

தோங்கிய விஞ்சை நின்னா 


1197 


1198 


1199 


1200 


72 


லுள்ளத்துக்‌ கொள்ளற்‌ பால 
ஈங்கிவை யென்ன லோடு 


மிறைவனைத்‌ தொழுது கொண்டான்‌. 


திவிட்டன்‌ மந்திர தேவதைகளுக்கு இட்டபணி 


மந்திர வெழுத்து வள்ள 

லுள்ளத்துப்‌ பொறித்த போழ்தே 
அந்தர விசும்பிற்‌ றெய்வ 

மணுகின பணியென்‌ னென்னா 
வெந்திறல்‌ விஞ்சைக்‌ கேற்ற 

வியன்சிறப்‌ பியற்றி வேலோன்‌ 
நுந்தொழில்‌ புகுந்த போழ்தி 


னோக்குமி னெம்மை யென்றான்‌. 


அச்சுவகண்டன்‌ விடுத்த தூதுவர்‌ வருகை 


ஓதிய விஞ்சை வாய்ப்ப வுலகடிப்‌ படாது நின்ற 
வாதிசா லமர கற்ப மாமென வமருங்‌ காலைத்‌ 


தூதுவ ருருவக்‌ காளை செவிசுடு சரம்பெய்‌ தூணி 


மாதிரத்‌ தொசிந்த வேபோல்‌ வந்தொருங்‌ கிருவர்‌ நின்றார்‌. 


தூதுவர்‌ கூற்று 


பொன்னவிர்‌ திகிரி யாளும்‌ 

புரவல னுருவப்‌ பைந்தார்‌ 
மன்னவன்‌ றமரம்‌ யாமே 

வாய்மொழி கேண்மின்‌ மன்னீர்‌ 
கன்னியைத்‌ தருதி ரோவக்‌ 

கன்னியை மகிழ்ந்த காளை 
இன்னுயிர்‌ தருதி ரோவிவ்‌ 

விரண்டிலொன்‌ றுரைமி னென்றார்‌. 


திவிட்டன்‌ கோபங்‌ கொள்ளுதல்‌ 


1201 


1202 


1203 


1204 


73 


வேறு 


கடுத்தவர்‌ கன்னிபே ருரைக்கக்‌ கண்களுட்‌ 
பொடித்தன புகைத்திரள்‌ பொழிந்த தீப்பொறி 
அடுத்தெழு கின்றதோ ராவி யாரழன்‌ 
மடுத்தது மனத்திடை மைந்தற்‌ கென்பவே. 


விசயனது சினம்‌ 


கண்கன லுமிழ்ந்துதம்‌ புலமுங்‌ காணல 
வெண்கதிர்‌ மணிமுத்தம்‌ விதிர்க்கும்‌ மேனியன்‌ 
புண்களு ளெஃகெறிந்‌ தனைய புன்சொலால்‌ 


விண்களை வெதுப்பினன்‌ வீர னென்பவே. 


நகுதொறு மழற்கொடி நடுங்கு நுண்டுளி 
உகுதொறு மயிர்த்துளை யுயிர்க்கும்‌ வெம்புகை 
புகுதொறுஞ்‌ செவிசுடு புன்சொ லாரழன்‌ 
மிகுதொறும்‌ விசும்புற நிமிர்ந்து காட்டினான்‌. 


தோற்றமுஞ்‌ சுடரொளி வடிவு முன்னிலா 
வேற்றுமை யுடையவாய்‌ விரிந்து தோன்றின 
மாற்றமஃ தொழிந்தனன்‌ மனித்த னன்மையைத்‌ 
தேற்றினன்‌ றிருமகிழ்‌ தெய்வக்‌ காளையே. 


அமரர்‌ செயல்‌ 


மாண்டன மாற்றலர்‌ நாள்கள்‌ பூமகள்‌ 
ஈண்டுவந்‌ திவனொடு திளைக்க லுற்றனள்‌ 
காண்டுமிக்‌ காளைதன்‌ கன்னிப்‌ போரெனா 


ஈண்டினர்‌ விண்ணிடை யமர ரென்பவே. 


திவிட்டனது கட்டளை 


1205 


1206 


1207 


1208 


1209 


74 


தூதுவர்‌ முறைப்படுந்‌ தொன்மை யாலிவண்‌ 

தீதுரை கொணர்ந்துநஞ்‌ செவிகள்‌ சுட்டவிப்‌ 

பேதையர்‌ பிழைத்தது பொறுக்கல்‌ வேண்டுமாற்‌ 

போதலே பொருளிவர்‌ போக போகவே. 1210 


மற்ற வேந்தர்‌ கூற்று 


வில்லவன்‌ மொழிதலும்‌ வீர வேந்தர்கள்‌ 
ஒல்லென வொலித்தெழுந்‌ துடன்று சொல்லுவார்‌ 
கல்லுயர்‌ கருவரை கருதி யாமிவை 


சொல்லிய தனெச்சிலர்‌ சுருங்கச்‌ சொல்லினார்‌. 1211 


ஆழியு மகலத்த திருவும்‌ வாங்கியிப்‌ 
பாழியந்‌ தோளினான்‌ பால வாக்கினால்‌ 


ஏழையு மெம்மையு மறியு மென்றனர்‌ 


வாழைமேல்‌ வயிரங்கூர்த்‌ தனைய மாண்பினார்‌. 1212 


வாணிலா மணிநகை முறுவ லாடிறத்‌ 
தேணிலா ரியம்புவ தியம்பி னல்லது 
காணலா மெல்லையுட்‌ புகுந்து கட்டுரை 


பேணலாம்‌ பிறபிற பீடு காண்பதே. 1213 


கலைமிசை யினியசொற்‌ கன்னி காளைதன்‌ 
இலைமிசை யலங்கன்மார்‌ பிசையக்‌ கேட்டுமோர்‌ 
மலைமிசை மறைந்துவா யுரைக்கும்‌ வல்லதிற்‌ 


சிலைமிசைத்‌ தோளினான்‌ சேவ கங்களே. 1214 


துன்னிவந்‌ திவனடி தொழுவ னேலுயிர்‌ 

தன்னதா மன்றெனிற்‌ றனதன்‌ றாதலான்‌ 

மன்னுயி ருவக்குமோ மானம்‌ வேண்டுமோ 

வென்னவ னுவப்பதென்‌ றெண்ணி வம்மினே. 1215 


தூதுவர்‌ செல்ல அசரீரி கூறியது 


என்றவர்‌ மொழிதலு மெழுந்து தூதுவர்‌ 
சென்றன ராயிடைத்‌ தெய்வ வாய்மொழி 
வென்றுவீற்‌ றிருக்குமிவ்‌ விடலை யேயென 
நின்றது நிலமகள்‌ பரிவு நீங்கினாள்‌. 


வரிவளை முரன்றன வான துந்துபி 
திரிவன வறைந்தன செங்கண்‌ டீப்பட 
முரிவன வீரர்தம்‌ புருவ மூரிவிற்‌ 


பரிவிறை யின்றிவன்‌ பாடி வட்டமே. 


நன்னிமித்தங்கள்‌ 


ஆளியே றனையவ னணிபொன்‌ மேனிமே 
னீளொளி தவழ்ந்தது நெடுங்க ணேழையர்‌ 
தோளுமங்‌ கிடவயிற்‌ றுடித்த வீரர்கை 
வாளும்பூ நின்றன மலர்ந்த துள்ளமே. 


பகைப்புலத்தில்‌ தீயசகுனம்‌ 


அரசிளங்‌ குமரனை யனற்று மாற்றலர்‌ 


முரசினுண்‌ மணியர வுறைந்த முத்தணி 
நிரைசுடர்‌ நெடுங்குடை யகடு நெய்கனி 


பிரசங்கள்‌ புரைபுரை விலங்கப்‌ பெய்தவே. 


கதிர்மணித்‌ தேர்க்கொடிஞ்‌ சேறிக்‌ காக்கைகள்‌ 
எதிரெதிர்‌ சிலம்பின வெரிந்த மாதிரம்‌ 
உதிரநீர்ப்‌ புதுமழை சொரிந்த துச்சியின்‌ 
அதிர்தரு கவந்தங்க ளாடி யிட்டவே. 


விடவரு மியல்புக டிரிந்‌ மெல்லியன்‌ 
மடவர லவரொடு மாறு பட்டனர்‌ 


படவர வல்குலார்‌ காதிற்‌ பயெனச்‌ 


1216 


1217 


1218 


1219 


1220 


76 


சுடர்தரு குழகடா மழிந்‌ "சார்ந்தவே. 


தூவொளி மணிமுடி முகத்த கிம்புரி 
நாவளைக்‌ கொண்டன நாம வென்றிவேல்‌ 


பூவொளி மழுங்கின போர்செ யாடவர்‌ 


ஏவிளை கொடுஞ்சிலை யிற்று வீழ்ந்தவே. 


உள்ளடி யுமைத்துமைத்‌ தழன்ற மேனியுங்‌ 
கள்ளவிழ்‌ கண்ணியுங்‌ கரிந்த கண்களும்‌ 
எள்ளுநர்க்‌ கிடவயிற்‌ றுடித்த வேழையர்‌ 
வள்ளிதழ்க்‌ கடுங்கணும்‌ வலந்து டித்தவே. 


பகைமன்னர்‌ உறுதி 


வானமீனுச்சியு ணின்ற மாற்றலர்‌ 
தானையு ணடுவுவீழ்ந்‌ ததிரத்‌ தங்களுக்‌ 


கூனமுண்‌ டென்பதை யுணர்ந்து முள்ளிடை 


மானமஃ தொழிந்திலர்‌ மறங்கொண் மன்னரே. 


வேறு 


தூதுவர்‌ உரைகேட்ட அச்சுவகண்டன்‌ செயல்‌ 


போகிய தூதுவர்‌ பொன்னவி ராழியொ 
டேகிய நாளுடை யாற்கிது வாலென 
ஆகிய வாய்மொழி கூறலு மாயிடை 


நாகம ழன்றெறி நச்சென நக்கான்‌. 


மண்டிணி மாநில மன்னரை மால்வரை 
ஒண்டொடி தாதையொ டூழுயிர்‌ வெளவித்‌ 
திண்டிறல்‌ பேசிய வச்சிறி யானையுங்‌ 
கொண்டனிர்‌ கூடுதி ரோகடி தென்றான்‌. 


படை எழுச்சி 


1221 


1222 


1223 


1224 


1225 


1226 


77 


ஆழியி னானது கூறலு மாயிடை 
வாழிய ரோவென மால்வரை வாழ்பவர்‌ 


சூழிய வானைகள்‌ மாவொடு தேர்பல 


தாழலர்‌ பண்ணினர்‌ தாமு மெழுந்தார்‌. 


காரணி கண்முர சார்த்த கறங்கின 
நீரணி சங்க நிரைந்தன வெம்பறை 
தாரணி தானை சிலம்பின தாழ்ந்தனர்‌ 
போரணி விஞ்சையர்‌ பூமியின்‌ மேலே. 


வேறு 


குடையுங்‌ கொடியுங்‌ குளிர்சா மரையும்‌ 
படையும்‌ முடியும்‌ பலசின்‌ னமுமே 
இடையும்‌ புடையும்‌ மிருபா லகமும்‌ 


அடையும்‌ படையும்‌ மறிதற்‌ கரிதே. 


வேறு 


பொன்றவழ்‌ தேர்கலி மாவொடு போதகம்‌ 
என்றிவை யெங்கு மிடம்பி வின்றி 


நின்றன நின்றது வாட்படை யப்பபை 


சென்று பெருந்திசை யார்த்திசை யார்த்தார்‌. 


கொண்டல்‌ கிளர்ந்து பரந்து பெருங்கடல்‌ 
மண்டுவ போன்மண மாநகர்‌ முன்னி 
விண்டவழ்‌ மின்னிடு வாளினர்‌ வில்லினர்‌ 


எண்டிசை யும்மிருள்‌ கூர விழிந்தார்‌. 


வேறு 
இருபடையும்‌ பொருதல்‌ 


1227 


1228 


1229 


1230 


1231 


78 


படையென்‌ றலுமே படைபா ரதுவும்‌ 
இடையின்‌ றியெழுந்‌ ததிரண்‌ டுகடல்‌ 
விடையின்‌ றிவெகுண்‌ டெழுகின்‌ றனபோற் 
புடையின்‌ றிநிரந்‌ தனபோர்த்‌ தொழிலே. 


வேறு 
தேர்‌, குதிரை 


காரொடு கார்கட லோடு கருங்கடல்‌ 
சீரொடு சென்று திளைப்பது போலத்‌ 
தேரொடு தேர்கலி மாவொடு மாபல 


போரொடு வந்து புகுந்தன வன்றே. 


வேறு 


காலாள்‌, யானைப்போர்‌ 


இலையே ரயில்வா ளியொடெண்‌ டிசையுஞ்‌ 
சிலையே யெனவுண்‌ டுசிலைத்‌ தொழுதி 
மலையே மலையோ டுமலைந்‌ தனபோற் 


கொலைவே ழமொடேற்‌ றனகுஞ்‌ சரமே. 


குதிரைகளின்‌ செயல்‌ 


கொடிமே லுடையா னைகள்கும்‌ பமுதைத்‌ 
தடிமே லனவா கவெழுந்‌ தரசர்‌ 
முடிமே லனவாய்‌ முகின்மே லனவாய்ப்‌ 


படிமே லனவா யினபாய்‌ பரியே. 


தேர்களின்‌ செயல்‌ 


ஒருபான்‌ முடிமே லுருளா ழியுதைத்‌ 
திருபா லுமெழுந்‌ தெறிபா றுசெலப்‌ 
பொருபா லவர்கண்‌ சுழலப்‌ பொருதேர்‌ 


1232 


1233 


1234 


1235 


79 


வருபா லறியா மைமயங்‌ கினவே. 


யானைகளின்‌ செயல்‌ 


நெறியார்‌ நிரைமா வொடுதேர்‌ களெடுத்‌ 
தெறியா வகையா நுதலே றுகரம்‌ 


பறியா முறியாப்‌ படையோர்‌ படையுட்‌ 


செறியா மதயா னைதிரிந்‌ தனவே. 


காலாட்களின்‌ செயல்‌ 


கடுநீ ரவர்கண்‌ ணெரிகொண்‌ டுகனன்‌ 


றிடிநீ ருருமின்‌ னெதிரே யெறிய 
வடிநீ ரனவா ளிடையே முரியாப்‌ 


படுமீ னெனவீழ்ந்‌ துபதைத்‌ தனவே. 


வில்‌ அறுபட்டமை 


வடிநூ னுதிகவ்‌ வியவா ளையொடும்‌ 
விடுமீ னெறிதாண்‌ டில்விசைத்‌ தனபோல்‌ 
அடுநா ணிடையே றியவம்‌ பினொடு 
நெடுநா ணறவிற்‌ கணிமிர்ந்‌ தனவே. 


வேறு 
அருக்ககீர்த்தியின்‌ போர்‌ 


ஆரழ லான்பெய ரானணி வெஞ்சிலை 
போரழல்‌ வார்கணை மாரி பொழிந்தது 
சீர்கெழு விஞ்சையர்‌ செந்தடி நுந்துபு 
நீர்கெழு வெள்ள நிரந்ததை யன்றே. 


தென்மலை யாரிள மன்னவன்‌ மன்னிய 


வின்மலை வார்தனி யின்மையின்‌ விஞ்சைய 


1236 


1237 


1238 


1239 


1240 


80 


பொன்மலை யொன்றொடு போர்செய மேவிய 


மன்மலை போல வெழுந்து மலைந்தார்‌. 


கோளென நாளென மின்னுபு குன்றெறி 
வேளனை யான்மிசை விஞ்சையர்‌ வெஞ்சுடர்‌ 


வாளினர்‌ வில்லினர்‌ மால்வரை போல்வன 


தோளினர்‌ தாளினர்‌ தோன்றின ரன்றே. 


தோன்றிய விஞ்சையர்‌ மேல்விடு வெங்கணை 
கான்றது திண்சிலை கான்றலு மேதிசை 
மான்றது மங்குல்‌ பரந்தது காரிருள்‌ 


நான்றது நண்ணலர்‌ நண்ணல ரானார்‌. 


தூணி முகத்தது கைத்தல மற்றையோர்‌ 
பாணி முகத்தது வெஞ்சிலை நின்றது 
வேணு முகத்தது மண்டலம்‌ வெங்கணை 


காணு முகத்தள வேயுள வாமே. 


ஒன்று தொடுத்ததோ ராயிர மாம்பல 
என்று தொடுத்தன வெண்ணில வாஞ்சரம்‌ 
அன்று தொடுத்தவ னெய்தன வையகம்‌ 


நின்று தொடுத்து நிரந்தன வன்றே. 


விண்மிசை யேறிய வெஞ்சரம்‌ விஞ்சையர்‌ 
கண்மிசை யேறின மேகடி மேதிசை 


எண்மிசை யின்றி யிருண்டன வோவென 


மண்மிசை வீழ்ந்து மயங்கின ரன்றே. 


வேறு 


இருள்பா யினவா லிதுவென்‌ னெனவே 
மருள்வார்‌ வெருள்வார்‌ மறைவார்‌ மறிவார்‌ 


தெருள்வார்‌ திரிவார்‌ செருவார்‌ கணையால்‌ 


1241 


1242 


1243 


1244 


1245 


1246 


81 


உருள்வார்‌ களுமா கியுடைந்‌ தனரே. 


வேறு 


உடைந்திடு படையிடை யொலிகொண்‌் மால்வரை 
இடைந்திடும்‌ படியெழுந்‌ திடறி யேகினார்‌ 
படந்தொடி னுடன்றெழு மரவு போற்பகை 
கடைந்திடுங்‌ கடுந்திறற்‌ கால வீரரே. 


இடுதவி சொடுதொடர்‌ பரிய வெந்தகத்‌ 
தடுசரம்‌ படுதொறு மலறி வாலதி 
நெடிதனெ நிறுத்திநீ ௬குத்து நீள்செவி 
மடிதர முடுகின மான யானையே. 


முரசுக ளுடைந்தன முடிகண்‌ மூழ்கின 
வரசுக ளவிந்தன வரவத்‌ தேர்க்குழாம்‌ 
விரைசெல விவுளிக ளிடறி வெந்தடி 


நிரைசெல விழிந்தது குருதி நீத்தமே. 


அச்சுவக்கிரீவனுக்கு ஒரு தூதன்‌ போரழிந்த செய்தியைத்‌ தெரிவித்தல்‌ 


காலெதிர்‌ கடலுடைந்‌ திட்ட தொப்பநம்‌ 
பாலது படையுடைந்‌ திட்ட தின்றென 


மாலெதிர்‌ கடற்படை மான வேந்தனைக்‌ 


கோலெதிர்‌ கையவன்‌ றொழுது கூறினான்‌. 


நூற்பயம்‌ பலவொடு நுணங்கு கேள்வியே 
போற்பயம்‌ பலவொடு புகழ்க ளேதரும்‌ 
வேற்பயங்‌ கொண்டனர்‌ தெவ்வர்‌ நந்தமர்‌ 


காற்பயங்‌ கொண்டனர்‌ கால வேலினாய்‌. 


பூமியரசர்‌ விஞ்சை வீரரை இகழ்ந்தமை. 


1247 


1248 


1249 


1250 


1251 


1252 


82 


பெரியவாய்‌ வளையெயி றிலங்க நக்குநக்‌ 
குரியவா ளெரியெழ முறுக்கி நம்மொடு 
பொரியவந்‌ தார்களும்‌ புறந்தந்‌ தாரினி 


அரியதென்‌ னெனநக்கா ரவனி மன்னரே. 


கலையினைக்‌ கடந்தசொற்‌ கன்னி காதலன்‌ 
அலையினுக்‌ குடைந்தில ரருக்கன்‌ கையதோர்‌ 
சிலையினுக்‌ குடைந்துதஞ்‌ சிறுமை நாணிநம்‌ 


மலையினுக்‌ கடைந்திலர்‌ மான மன்னரே. 


அச்சுவக்கிரீவன்‌ செயல்‌ 


ஒன்றுவில்‌ லிரண்டுதோ ளொருவ னெய்யவே 
இன்றுநம்‌ படையுடைந்‌ திட்ட தாய்விடின்‌ 


நன்றுபோர்‌ நமர்கள தென்று நக்கனன்‌ 


குன்றுபோற்‌ பெருகிய குவவுத்‌ தோளினான்‌. 


வேறொரு தூதுவன்‌ உரைத்தமை 


இரதநா புரத்தின்மே லெழுந்த வேந்தரும்‌ 
பொருதுதா மழிந்தமர்‌ புறக்கிட்‌ டோடினார்‌ 
அரிதினின்‌ விளைவதை யன்றி யாவருங்‌ 


கருதிய முடிப்பவ ரில்லை காண்மினே. 


பாழிப்போ ருடைந்தனர்‌ பகைவர்க்‌ கின்றென 


ஆழிப்போர்த்‌ தடக்கையாற்‌ கவர்க ணீர்மையைத்‌ 


தாழிப்போர்‌ விலன்றம னொருவன்‌ கூறினான்‌ 


ஊழிப்பே ரெரியுணெய்‌ சொரிந்த தொப்பவே. 


அச்சுவக்கிரீவனது வருத்தமும்‌ கட்டளையும்‌ 


விண்மிசை சென்றவர்‌ மெலிவும்‌ வேற்றவர்‌ 
மண்மிசை சென்றவர்‌ மறிந்த மாற்றமும்‌ 


புண்மிசை யெஃகம்புக்‌ கொளிப்ப போன்மனத்‌ 


1253 


1254 


1255 


1256 


1257 


83 


துண்மிசை யொழிபடை யாகி யூன்றவே. 


இரதாவர்த்தம்‌ 


இருந்தினி யென்னையீங்‌ கெழுக வென்றுபோய்ப்‌ 
பெருந்தகை யருங்கலப்‌ பெயர்கொள்‌ குன்றின்மேற்‌ 
பரந்தன படையொடு பாடி விட்டனன்‌ 


கருந்திரண்‌ முகில்புரை காள மேனியான்‌. 


அவன்‌ தம்பியர்‌ வருகை 


அச்சுவக்‌ கிரீவனுக்‌ கிளைய காளையர்‌ 
கச்சையங்‌ கருங்களி யானை வல்லவர்‌ 


விச்சையர்‌ கடற்படை பரப்பி விண்மிசை 


நச்செரி யுமிழ்தரு நகையர்‌ தோன்றினார்‌. 


நீலரதன்‌ கூறியது 


இளையருட்‌ பெரியவன்‌ சொல்லு மெம்மிறைக்‌ 
குளைவன செய்தவ ருயிரை மற்றவர்‌ 
கிளையொடுங்‌ கீண்டரசாடு மன்றெனில்‌ 


வளையொடுந்‌ தலைமுடித்‌ திருந்து வாழ்துமே. 


நீலகண்டன்‌ கூறியது 


மாலுமாங்‌ குடையர்கொன்‌ மனிதர்‌ நம்மொடு 
போலுமாற்‌ பொரலுறு கின்ற தென்றுதன்‌ 
கோலவால்‌ வளையெயி றிலங்க நக்கனன்‌ 


நீலமா மணிக்கண்ட னென்னுங்‌ காளையே. 


வைரகண்டன்‌ கூறியது 


முளைந்தவா ளெயிற்றவர்‌ முலைகள்‌ பாய்ந்துதேன்‌ 


1258 


1259 


1260 


1261 


1262 


84 


விளைந்ததார்‌ வெறிகொள வைகும்‌ வேற்றவர்‌ 


உளைந்தபோர்‌ நிலத்தினுள்‌ ளுருள்ப வென்றனன்‌ 


வளைந்தவா ளெயிற்றவன்‌ வயிர கண்டனே. 


சுகண்டன்‌ கூறியது 


ஒத்திலங்‌ கொண்சிறை யுவணன்‌ றன்னொடு 
பைத்திலங்‌ கரவுகள்‌ பகைப்ப போன்மெனக்‌ 


கைத்தலங்‌ கையொடு புடைத்து நக்கனன்‌ 


தொத்திலங்‌ கலங்கலான்‌ சுகண்ட னென்பவே. 


அச்சுவக்‌ கண்டனது கட்டளை 


தம்பியர்‌ மொழியெனுந்‌ தயங்கு மாரியால்‌ 
வெம்பிய கொடுமனங்‌ குளிர்ந்து வெய்யவன்‌ 
நம்பெயர்‌ முனிந்தவர்‌ நயந்த மண்மிசை 
நும்பெயர்‌ நிறுத்துமி னென்று நோக்கினான்‌. 


திவிட்டன்‌ வந்த படையினை எதிர்த்தல்‌ 


நஞ்சினை நஞ்சுசென்‌ றெரிக்க லுற்றபோல்‌ 
விஞ்சையர்‌ வெஞ்சினம்‌ பெருக்கி மேல்வர 


வஞ்சமின்‌ மணியொளி வண்ணன்‌ றானையும்‌ 


எஞ்சலின்‌ றெழுந்தெதி ரூன்றி யேற்றதே. 


இருபடைகளும்‌ பொரும்‌ வருணனை 


விண்ணின தளவுமேல்‌ வந்த வேற்படை 
மண்ணின தளவுமா றேற்ற வாட்படை 
கண்ணிய கடற்படை யிரண்டு தம்மையும்‌ 


எண்ணிணி நமக்கெளி தாவ தில்லையே. 


கடலிரண்‌ டுளவெனிற்‌ கடுக்கு மக்கடல்‌ 


1263 


1264 


1265 


1266 


1267 


இடைநில முடையன ணென்னு மொப்பில 
அடலரும்‌ படையவை யிரண்டு மவ்வழி 


யடலரும்‌ படையவை யிரண்டு மொக்குமே. 


திண்டிறற்‌ றேர்களே செறிந்த வென்னவும்‌ 
கொண்டபோர்‌ வேழமே குழீஇய வென்னவும்‌ 
விண்டவழ்‌ புரவியே மிடைந்த வென்னவும்‌ 


கண்டவர்‌ கண்டுழிக்‌ கலந்து தோன்றுமே. 


கைவலப்‌ படையினர்‌ கழலர்‌ கச்சையர்‌ 
செவ்வலர்க்‌ கண்ணியர்‌ செங்க ணாடவர்‌ 
இவ்வுல கிவர்க்கிட மில்லை முன்னிவர்‌ 


எவ்வுல குடையவ ரென்னத்‌ தோன்றினார்‌. 


அன்றுபோர்‌ மலைந்தது தானை யாயிடைச்‌ 
சென்றுபோர்‌ படுமிடந்‌ திசைக ளின்மையா 
னின்றுபோ ராடவர்‌ நேரொப்‌ பார்கேளா 


டொன்றுபோ ருலகினை யூழி யொத்ததே. 


பேரினும்‌ பெருகிய சின்னந்‌ தன்னினுந்‌ 
தாரினு மாறுமா றெறிந்து தம்முளே 
தேரினுந்‌ தேரினுந்‌ திளைக்கின்‌ றார்சிலர்‌ 


காரினும்‌ பெரிதவர்‌ கணைபெய்‌ மாரியே. 


தாளிடை மிடைந்தன தாள்க டம்முளே 
தோளிடை மிடைந்தன தோள்க டோளிடை 


வாளிடை மிடைந்தன வாள்கண்‌ மற்றிவை 


நாளிடைப்‌ படுங்கொலோ நாங்கள்‌ சொல்லினே. 


குடைநில மறைப்பவுங்‌ கொடிகள்‌ போர்ப்பவு 
மிடைநில மிருண்மெழுக்‌ கிட்ட தாயிடைப்‌ 
படைநில விலங்கவும்‌ பணிகண்‌ மின்னவும்‌ 


இடைநில மிடையிடை யிலங்கித்‌ தோன்றுமே. 


1268 


1269 


1270 


1271 


1272 


1273 


1274 


86 


கருப்புடைக்‌ கைகளாற்‌ புடைத்துக்‌ கண்களு 


ணெருப்பொடு நெருப்பெதி ரெறிப்ப யானைகண்‌ 


மருப்பொடு மருப்பிடை மிடைந்து மான்றரேர்‌ 


பொருப்பொடு பொருப்பவை பொருவ போன்றவே. 1275 


கறங்கெனக்‌ காலசக்‌ கரங்க டாமென்‌ 

மறங்கிளர்‌ மன்னவர்தம்‌ மகுட நெற்றியும்‌ 

உறங்கலில்‌ கடாக்களிற்‌ றுச்சி மேலுமாய்த்‌ 

திறங்கிளர்‌ புரவிக டிரிதர்‌ கின்றவே. 1276 


செம்பியல்‌ கிடுகின செம்பொற்‌ றட்டின்‌ 
அம்புபெய்‌ தூணிய வரவத்‌ தேர்க்குழாம்‌ 
வெம்பிய கணைமழை விரவி வில்லொடு 


வம்புபெய்‌ மழைமுகில்‌ பொருவ போன்றவே. 1277 


இன்னவ ரின்னுழி யின்ன செய்பவென்‌ 

றென்னவ ரறிவுமங்‌ கிடைபு காவகை 

மின்னவி ரெஃகினு மிடைந்த வாளினும்‌ 

மன்னவர்‌ செருத்தொழின்‌ மயங்கி யிட்டவே. 1278 


வேறு 


அச்சமுடை யாரகல்க வாற்றுபவ ரேற்க்‌ 
எச்சமில்‌ குடித்தலைவர்‌ போகவென வெங்குங்‌ 
கச்சையர்‌ கருங்கழலர்‌ காலனையு நோனார்‌ 


வெச்சென விழித்துவிறல்‌ வீரர்திரி கின்றார்‌. 1279 


ஏற்றவ ரிமைப்பினு மிகழ்ந்தெறிதல்‌ செய்யார்‌ 

தோற்றவர்‌ புறக்கெடையு நாணிமிக நோக்கார்‌ 

வேற்றவரை வீரநெறி காண்மினிது வென்று 

தேற்றுவனர்‌ போலவுணர்‌ சென்றுதிரி கின்றார்‌. 1280 


தாருடைய மார்புபக வார்கணை குளிப்ப்‌ 
வேரொடுப றித்தன ரெழுத்துவரி நோக்கிப்‌ 


பேரொடுறு காளையவ னாரெனவி னாவி 


நேர்படுது மென்றுசிலர்‌ நேடுபு திரிந்தார்‌ 


அரிசேனன்‌ போரேற்று வருதல்‌ 


கேடக மிடத்தது வலத்ததயி லொள்வாள்‌ 
ஆடக மடுத்தவணி பூணனலர்‌ தாரான்‌ 
றோடக மடுத்ததுதை கண்ணியொடு துன்னார்‌ 


ஊடக மடுத்தொருவ னுந்திநனி வந்தான்‌. 


வெறிமின்விரி கின்றவிற லாழியிறை தோழன்‌ 
அறிமின்பெயர்‌ யானவ்வரி சேனனென நின்றே 
னெறிமினெதி ரென்னொடிகல்‌ வல்லிருளி ராயின்‌ 
மறிமினது வன்றியுயிர்‌ வாழலுறி னென்றான்‌. 


வியாக்கிரரதன்‌ அவனை எதிர்த்தல்‌ 


அங்கவன்‌ மொழிந்தமொழி கேட்டலு மருக்கன்‌ 
வெங்கணை தெரிந்தது விலக்கிவிறல்‌ வெய்யோய்‌ 
இங்கிவ னினக்குநிக ரோவென விசைத்தே 


பொங்குபுலித்‌ தேர்ப்பெயரன்‌ போந்துபொர லுற்றான்‌. 


பொன்னையணி கொண்டபுனை கேடக மெடுத்து 
மின்னையுமிழ்‌ கின்றசுடர்‌ வாண்மிளிர வீசி 
நின்னையறி யாதவர்க ணின்றிரிய வந்தாய்‌ 
என்னையறி யாயறியி னித்தவிர்தி யென்றான்‌. 


நின்னையறி வன்பெரிது நின்முறைய ளாய்‌ 
கன்னியையொர்‌ காளைபிற னெய்துவது கண்டும்‌ 
மன்னுமண வில்லுள்வயி றாரவயில்‌ கின்றாய்க்‌ 


கின்னுமுள வோபுதிய வென்றுமிக நக்கான்‌. 


1281 


1282 


1283 


1284 


1285 


1286 


88 


கன்னியர்தம்‌ பான்மைவழி செல்பவது கண்டாய்‌ 

முன்னிய மொழிப்புலவர்‌ நூன்முறைமை யேடர்‌ 

அன்னதறி யாதவ னயக்கிரிவ னன்றே 

என்னையறி யாமைநினக்‌ கின்னுமுள தென்றான்‌. 1287 


வாயுரை யிருக்கநம்‌ வாளினொளி வாயாற்‌ 

றீயுரை செகுத்துமலை கென்றுசெயிர்‌ கொண்டு 

காயெரி விழித்தனர்‌ களித்தனர்‌ தெளிர்த்தார்‌ 

மாயிரு விசும்பிடை மடுத்துமலை குற்றார்‌. 1288 


தங்கொளி தயங்குமணி கேடகமு மேனைச்‌ 

செங்களி மயிர்ப்புளக சேடகமு மேந்தித்‌ 

திங்கெளாடு ஞாயிறு திளைத்திரு விசும்பின்‌ 

அங்கண்மலை கின்றவுள வேலவையு மொத்தார்‌. 1289 


போரிகலி யாரமொடு பூண்மணிகண்‌ மின்ன்‌ 
நேரிகலும்‌ வாள்கெளாடு கேடக நிழற்றச்‌ 
சாரிகை கறங்கென மலைந்துசுழல்‌ கின்றார்‌ 


நீரக வளாகமடு சக்கர நிகர்த்தார்‌. 1290 


ஓவிலயில்‌ விசுமொரு வன்னது விலக்குங்‌ 
காவலொடு மீளுமொரு வன்னவர்‌ கருத்தின்‌ 
ஆவதது வன்றியய னின்றவர்கள்‌ காணும்‌ 


பாவனைய ரல்லர்பல பாடியினி யென்னோ. 1291 


கொந்தெரி யிரும்பெறிஞர்‌ கொற்செய்கள னொத்தும்‌ 

வந்துவன வேங்கைமலர்‌ கால்சிதர்வ போன்று 

நுந்தியவர்‌ வீசுமொளி வாணுதிக டாக்கிச்‌ 

சிந்தின தழற்பொறி சிதர்ந்ததிசை யெல்லாம்‌. 1292 


ஆளடு மடற்றகைய னாயவரி சேனன்‌ 
தோளொடு துதைந்தெறியும்‌ வாளதனை நோக்கிக்‌ 
கோளொடு மடுத்தகுளிர்‌ மாமதிய மொப்ப்‌ 


வாளொடு மடுத்துமணி கேடக மறைத்தான்‌. 


ஆங்குமுன்‌ னெறிந்துபெயர்‌ கின்றவரி சேனன்‌ 
பூங்கம ழலங்கலுடை மார்பமிரு போழாய்‌ 
நீங்கவெறிந்‌ தானெடிய மாற்கிளைய காளை 


ஓங்கிய விசும்பினவர்‌ கொண்டன ரொளித்தார்‌. 


வேறு 


அழலான்பெய ரவன்மைத்துன 
னரிசேனனை யெறியக்‌ 
கழலான்கட லொளியான்றமர்‌ 
கலந்தார்த்தனர்‌ கரிய 
நிழலான்றமர்‌ கரிந்தார்சில 
ரிரிந்தார்பலர்‌ நெரிந்தார்‌ 
தழலாரயில்‌ வலனேந்துபு 
சார்ந்தார்தலை சரிந்தார்‌. 


அரிசேனனங்‌ கழிவாதல்கண்‌ டயில்வாளொளி மிளிரர்‌ 
விரிசீர்வட்ட மணிகேடகஞ்‌ சுழலாநகு வருவான்‌ 
பரிசேரணி யுயர்தேர்மிகு பலயானையு மெறியாத்‌ 
திரிசாரிகை நிகரானவ ருளரோதிறல்‌ வினவும்‌. 


சிகரிம்முடி திருமாமணி செறிகுண்டல மிலங்கத்‌ 
திகிரிப்படை யரசன்றிறல்‌ சிறக்கவெனப்‌ புகழ்ந்து 
பகருந்நல குணசேனனும்‌ பருவம்முகி லிடிபோற்‌ 
புகரும்மத களிறென்னவும்‌ புலியென்னவுந்‌ திரிவான்‌. 


வேறு 


அருக்க கீர்த்திதன்‌, பெருக்கம்‌ வாழ்த்தியே 
திருக்கை வேலினா, னெரிக்கு மாற்றலான்‌. 


1293 


1294 


1295 


1296 


1297 


1298 


90 


பொன்னங்‌ குன்றவன்‌, மின்னும்‌ வாளினன்‌ 


மன்னன்‌ றோழனாழ்‌, முன்னி வந்தனன்‌. 


வந்த வன்பெய, ரிந்தி ரன்னெனுங்‌ 
கந்து கொல்களி, றுந்து காமனே. 


இருவ ரும்மெதிர்‌, பொருதும்‌ வேலையின்‌ 
அருகு நின்றவர்‌, வெருவி யோடினார்‌. 


வாளி னாலொரு, தோளை வீழ்த்தவோர்‌ 


தோளி னாலவன்‌, வாளை யிட்டனன்‌. 


வேறு 


குணசேனன்‌ வீழக்‌ கண்டு கூற்றினுங்‌ கொடிய நீரான்‌ 


இணைசேனை தன்னு ளூள்ளோ னியம்பிய களிப்பின்‌ மிக்கான்‌ 
கணைசேர்ந்த தூணித்‌ தோளான்‌ கைச்சிலை பிடித்துக்‌ கொண்டு 
திணைசேர வருக வென்று வரசேனன்‌ றிகழ்ந்து நின்றான்‌. 


மற்றவ னிற்ப தோர்ந்து மதகளி றனைய காளை 
கொற்றவ னருக்க கீர்த்தி குணம்புகழ்ந்‌ தாடிப்‌ பாடிக்‌ 


கற்றவன்‌ கலைக ளெல்லாங்‌ காமுக னென்னும்‌ பேரான்‌ 


பற்றிய வில்லு மம்பும்‌ பாங்குடன்‌ பரித்து வந்தான்‌. 


வில்லொரு கையி னேந்தி வெங்கணை குழைய வாங்கிச்‌ 
சொல்லரு மாரி போலத்‌ தொடுத்தவன்‌ விடுத்த லோடும்‌ 
மல்லுறு காளை தன்மேல்‌ வராமலே விலக்கி யிட்டுக்‌ 


கல்லெனக்‌ கலங்கி வீழக்‌ கைச்சிலை கணையே றிட்டான்‌. 


கார்செயன்‌ முழங்கி யார்ப்பக்‌ காளையுங்‌ கனன்று மிக்க 
வார்சிலை வணங்க வாங்கி வாய்புக விடுத்த லோடும்‌ 


போர்செயுங்‌ களத்து வீழ்ந்தான்‌ புகழ்வர சேன னென்னத்‌ 


1299 


1300 


1301 


1302 


1304 


1305 


1306 


91 


தார்செய்தா னவர்க டம்முட்‌ டானவ னொருவன்‌ வந்தான்‌. 1307 


வேறு 
அரிகேதனன்‌ செயல்‌ 


குடர்மாலைக டலைசூடின குழவித்தலை குழையாப்‌ 
படர்காதினுள்‌ ளவைபெய்தன பகுவாயது குருதித்‌ 


தொடர்மாமழை மதயானைகை துணியாவவை யிடையே 


சுடர்மாலைகள்‌ விடுசூலமொ டொருவன்றிரி கின்றான்‌. 1308 


கள்ளாவது குருதிப்புனல்‌ கலனாவது கையே 
நள்ளாதவ ருடலம்பிற கறியாவது நமக்கென்‌ 
றுள்ளாதவ ருளராங்கொலிவ்‌ வுலகின்னென வுரையர்‌ 


விள்ளாதவர்‌ சிலர்பின்செல விரல்வீளைகள்‌ விளியா. 1309 


களியானையி னெயிறாயின பறியாவவை கறியர்‌ 
அளியாதுபல்‌ படையாளர்க ளடையார்களை யுடனே 


ஒளிவாளிடை யிடைவிட்டுட லுருவாவுயிர்‌ பருகாத்‌ 


தெளியாதெதிர்‌ வருவாராயி லுருவாவவை செறியா. 1310 


எரிபோல்வன சுரிபங்கியொ டிருள்போலிருண்‌ மெய்யேர்‌ 
டரிபோலதி ரகல்வானுற நிமிராவடி புடையாப்‌ 
பரிபோல்வன பிடியாவுட லடியாவிடை மறிதேர்‌ 


பொரிபோலெழ வுதையாவிவன்‌ வருகின்றதொர்‌ பொலிவே. 1311 


ஆழிப்படை யுடையான்றம னரிகேதன னென்போன்‌ 


பாழிப்படை பொருவாரொடு பொருவன்பல வறியேன்‌ 


ஏழைப்படை யிதுவோவெனக்‌ கெதிராகுவ தாயில்‌ 
வாழிப்படை பொருதென்னென வையாநனி வந்தான்‌. 1312 


சார்த்தூலகன்‌ அவனை எதிர்த்தல்‌ 


கள்ளாற்களி யிலனாலிகல்‌ களமண்டிய செருவின்‌ 


92 


உள்ளாற்களி யுற்றானிவ னுயிருண்கென வுருவி 
நள்ளாதவர்‌ தலைவவ்விய நகைவாளது வீசித்‌ 


தள்ளாதவ னெதிரேமிகு சார்த்தூலக னேற்றான்‌. 


அரிகேதனன்‌ மாயச்‌ செயல்கள்‌ 


வரையாலென முகிலாலென விருளாலென மறியும்‌ 
திரையார்கட லளவேசெல விரியுந்நனி சிறுகும்‌ 
நிரையாமுகின்‌ முடிதேய்தர நிமிருந்நில மிதனுட்‌ 
புரையாரிட மறையும்மிது பொருகின்றதொர்‌ பொலிவே. 


மாலைத்தலை வளர்மாமதி நிகரும்வளை யெயிறுஞ்‌ 
சோலைத்தலை மலைபோல்வன தோளும்மிவை யுடையான்‌ 


காலைத்தலை யிளஞாயிறு புரைவான்மிசை யெறியாச்‌ 


சூலத்தலை நுதியாலவ னாகந்துளை யிட்டான்‌. 


சார்த்தூலகன்‌ அவனைக்‌ கொல்லல்‌ 


இடுவானையவ்‌ விடுசூலமொ டுடலும்மிரு துணியாப்‌ 
படவீசின னயில்வாளது படலும்பல மாயன்‌ 
அடவாமையி னுருவம்முத லதுவேதன தாகத்‌ 
தடமால்வரை யெனவீழ்தலு முடைவார்தம ரானார்‌. 


வேறு 
தூமகேதனன்‌ போரேற்றல்‌ 


வாழுநா ளுலந்து மற்றவன்‌ மண்மேல்‌ 
மலையென மறிதலு மலைமேல்‌ 
ஆழியான்‌ றமர்க ளஞ்சினா ரஞ்சு 
மாயிடை யடுதிற லுடையான்‌ 
ஊழிநா ளெரியுங்‌ கூற்றமு முருமு 
மொப்பவன்‌ கைப்படை நவின்றான்‌ 
சூழிமா லியானைத்‌ துளைமதஞ்‌ செறிப்பத்‌ 
தோன்றினான்‌ றூமகே தனனே. 


93 


1313 


1314 


1315 


1316 


1217 


மலையெ டுத்திடுகோ மாநிலம்‌ பிளக்கோ 
மறிகட லறவிறைத்‌ திடுகோ 
உலைமடுத்‌ துலகம்‌ பதலையா வூழித்‌ 
தீமடுத்‌ துயிர்களட்‌ டுண்கோ 


சிலையிடத்‌ துடையார்‌ கணைவலத்‌ துடையார்‌ 


சிலர்நின்று செய்வதீங்‌ கென்னோ 
நிலையிடத்‌ தவரு ணிகரெனக்‌ குளரே 
னேடுமின்‌ சென்றென நின்றான்‌. 


சுவலனரதன்‌ தூமகேதனனை நெருங்குதல்‌ 


வண்டினம்‌ பாடு மாலையன்‌ வரித்த 
கச்சினன்‌ வயிரப்பூ ணிரைத்த 

தண்டினன்‌ கழலன்‌ றமனியத்‌ தாரான்‌ 
சார்ந்தனன்‌ சார்தலு மவனைக்‌ 

கண்டன னன்றே கடலொளி மேனிக்‌ 
காளைதன்‌ மாமனுக்‌ கிளையான்‌ 


உண்டினி நமக்கோர்‌ போரென வெதிரே 


யுவந்துசென்‌ றவற்கிவை யுரைத்தான்‌. 


சுவலனரதன்‌ கூறியது 


மலையெடுத்‌ திடுவாய்‌ மாநிலம்‌ பிளப்பாய்‌ 
மறிகட லறவிறைத்‌ திடுவாய்‌ 
உலைமடுத்‌ துலகம்‌ பதலையா வூழித்‌ 
தீமடுத்‌ துயிர்களட்‌ டுண்பாய்‌ 
நிலையிடத்‌ துளரோ நிகரெனக்‌ கென்பாய்‌ 
நின்றனை நிகருனக்‌ காகித்‌ 


தொலைவிடத்‌ தல்லாற்‌ சொல்லிவை நுங்கட்‌ 


கொழியுமோ தூமகே தனனே. 


தூமகேதனன்‌ செயல்‌ 


1318 


1319 


1320 


என்றலு மதுகேட்‌ டெரியுடைத்‌ தேரோ 
னென்பவ னாமிவ னென்றே 
நன்றுநன்‌ றென்று நக்கன னக்கே 
நாணிலர்‌ நம்மலை வாழ்வார்‌ 
இன்றெனக்‌ கெதிராய்‌ நீகொலோ பொருவா 
யென்றன னினையன மொழியாக்‌ 
குன்றினும்‌ பெரியான்‌ கூற்றினும்‌ வெய்யோன்‌ 


கொண்டனன்‌ றண்டுகை வலித்தே. 


இருவரும்‌ பொருதிறன்‌ 


இன்றெனக்‌ கெதிராய்‌ நீகொலோ பொருவா 
யென்றிகழ்ந்‌ துரைத்தனை யேடா 
நின்றெனக்‌ கெதிரா நீர்மையர்‌ நின்போ 
னிரம்பவாய்‌ திறந்துரைப்‌ பவரோ 
என்றன னெனலு மெதிர்தெழித்‌ தவனு 
மெழுந்தன னெழுந்தன னிவனும்‌ 
அன்றுபோர்‌ மலைந்தா ரதிர்ந்ததிவ்‌ வுலக 
மமரொழித்‌ தரசரு நின்றார்‌. 


ஆர்த்தன திசைக எதிர்ந்ததிவ்‌ வுலக 
மலைகடல்‌ கலங்கின விருளாற்‌ 
போர்த்தது விசும்பு புலம்பின விலங்கல்‌ 
புரண்டன பொருவரைத்‌ துறுகற்‌ 
சார்த்தினர்‌ புடைக்குந்‌ தண்டின ரெதிரத்‌ 
தாங்கியும்‌ வாங்கியுந்‌ தடுத்தும்‌ 
வேர்த்தனர்‌ மெய்யால்‌ வெதும்பினர்‌ மனத்தால்‌ 


விசும்பினை மயங்கவே திரிந்தார்‌. 


கண்டவர்க்‌ கெல்லாங்‌ கண்ணுளார்‌ போல்வார்‌ 
காண்டலுக்‌ கரிதவ ருருவம்‌ 

தண்டின தொளியர்‌ தங்களார்ப்‌ பிசையுந்‌ 
தயங்குதா ராரமும்‌ விரவி 

எண்டிசை மருங்கு மிடைநிலத்‌ திடையு 
மிருள்கெழு விசும்பின்‌ தகமுங்‌ 


1321 


1322 


1525 


95 


கொண்டன சிலம்பு குலுங்கின விலங்கல்‌ 


கூற்றமுந்‌ தலைபனித்‌ ததுவே. 


தூமகேதுவீழ அவனைச்‌ சார்ந்தார்‌ நடுங்குதல்‌ 


தட்டுப்போ ரதனுட்‌ டமனியக்‌ கடிப்புந்‌ 
தாரினோ டாரமுஞ்‌ சரியப்‌ 
பட்டுப்போ யுருண்டா னவருளங்‌ கொருத்தன்‌ 
பருவரை கரியதொன்‌ றனையான்‌ 
துட்டப்போ ரியானைத்‌ தூமகே தனனுந்‌ 
தோற்குமோ வொருவனுக்‌ கென்று 
மட்டுப்போ ரணிந்த மணிமுடி மன்னர்‌ 


மயங்கினார்‌ மானமு மிழந்தார்‌. 


வேறு 
அங்காரவேகன்‌ திவிட்டனது சேனையின்‌ மேல்‌ வருதல்‌ 


பொருதாங்‌ கழிந்து புகைகேது வீழ 
வரிகேது முன்ன முடிய 
எரிதாங்கு வேலொ டினியீங்கு நின்று 
பெறுகின்ற தென்னை யெழுகென்‌ 
றரிதாங்க ணாவ தெளிதாகு மாறொ 
ரமர்செய்கை கொண்டு பிறர்முன்‌ 
கரிதாங்க ளான கழன்மன்ன ரேறு 


வருமங்கொர்‌ காளை கடிதே. 


கணிகொண் டலர்ந்த நறவேங்கை யோடு 
கமழ்கின்ற காந்த ளிதழால்‌ 
அணிகொண்‌ டலர்ந்த வனமாலை சூடி 
யகிலாவி குஞ்சி கமழ 
மணிகுண்ட லங்க ளிருபாலும்‌ வந்து 
வரையாக மீது திவளத்‌ 
துணிகொண்‌ டிலங்கு சுடர்வேலி னோடு 


வருவா னிததென்கொ றுணிவே. 


1324 


1325 


1326 


1327 


96 


தேவசேனன்‌ அவனை எதிர்க்கச்‌ செல்லுதல்‌ 


அருமாலை வேல்வல்‌ லழல்வேக னாகு 
மவனாயி லாக வமைக 

எரிமலை வேல்வ லிளையார்க ணிற்க 
விவனென்னொ டேற்க வெனவே 

பொருமாலை வாள்கை பொலிகே டகத்த 
னணிபோ திலங்கு முடியன்‌ 

செருமாலை மன்ன ரிறைதேவ சேன 


னெதிரே சிவந்து செலவே. 


அங்காரவேகன்‌ கூறியது 


மலைமேலு மென்னை மதியாது வாழ்தி 
மனிசர்க்‌ குவந்து படையாய்‌ 

நிலமேலு நின்று பொருவா னினைந்து 
வருவாய்‌ நினக்கி துறுமே 

சலமேலு மின்ன வுடையாயை வென்று 

தலைகொண்ட பின்னை நுமரைக்‌ 
குலம்வேர்‌ களைந்து குடிபொன்று விப்ப 
னிதுயான்‌ மகிழ்ந்த குணனே. 


தேவசேனனுடைய மறுமொழியும்‌ இருவரும்‌ பொருதலும்‌ 


மலைமேலு நின்னை மதியாது வாழ்வன்‌ 
மனிதர்க்‌ குவந்து படையாய்‌ 
நிலமேலு நின்று பொருவான்‌ புகுந்த 
நிலைகண்டு நின்று மிஙனே 
சலமே யுரைத்தி யிதுவோவு னாண்மை 
தழல்வேக வென்ன வெதிரே 
உலமேசு தோளி னொளிவேலி னோடு 


மொருவா னெதிர்ந்து பொருவான்‌. 


வாள்வீசு மாறும்‌ வடிவேலின்‌ வந்த 
வடிவேல்‌ விலங்கும்‌ வகையுந்‌ 


1328 


1329 


1330 


97 


தோள்வீசு மாறு மவைமீளு மாறு 
மிடைசொல்லும்‌ வீர மொழியுந்‌ 
தாள்வீசு போழ்து கழலோங்கு மாறு 
மெதிர்தாங்க ளார்க்கு மொலியுந்‌ 

நாள்வீய லன்றி யுரைவீய யாவர்‌ 


நவில்வார்‌ நமக்கு மரிதே. 


மாலா லெதிர்ந்து மலைவாயை நீடு 
பொரவைப்ப தென்னை யினியென்‌ 
வேலா லழிப்ப னெனவே லெறிந்து 
விறல்வேக னார்ப்ப மறவோன்‌ 
மேலா லிலங்கு மணிகேட கத்தி 
னொருபால்‌ விலங்கி யொருபாற்‌ 
றோலாத வாளினெறியத்‌ துணிந்து 
சுடர்கான்று வீழ்ந்த ததுவே. 


எய்வே லறுத்து வறியானை நோக்கி 
யெறியாது நிற்ப வவனோர்‌ 
நெய்வேல்‌ பெயர்த்து நிருமித்த தேந்தி 
யுருமொத்து நேர்ந்து பொருதான்‌ 
வெவ்வே றெருட்டி யொருதோ ணிமிர்த்தி 
விரலொன்று சுட்டி வரவே 
வைவேலி னோடு நிமிர்கின்ற தோளை 


யறவீசி னானம்‌ மறவோன்‌. 


அங்கார வேகன்‌ இறத்தல்‌ 


நெய்யுற்ற வேலு மொருதோளும்‌ வீழ 
வொருதோளி னீடு செருவைச்‌ 

செய்யுற்ற போழ்தி னெதிரே விலங்கி 
யிதுதேவ சேனன்‌ மொழியும்‌ 

கையுற்ற தொன்று கவலே னுனக்கி 
துறுமாறு போக வெனவும்‌ 


மையுற்ற காளை வருவானை வாளி 


னுயிர்வவ்வி னானம்‌ மறவோன்‌. 


1331 


1332 


1333 


1334 


98 


வேறு 
சுவணகேது தோன்றுதல்‌ 


தாம மார்ந்த மணியைம்பாற்‌ 
றைய றாதை மைத்துனனாஞ்‌ 
சேம மார்ந்த தனிச்செங்கோற்‌ 
றேவ சேனன்‌ கைவாளாற்‌ 
சாம வண்ணன்‌ றழல்வேகன்‌ 
சாய்ந்தான்‌ சாய்ந்த பொழுதத்தே 
தூம மாரங்‌ கமழ்குஞ்சிச்‌ 


சுவண கேது தோன்றினனால்‌. 


அவன்‌ உறுதி 


அஃதே யஃதே யங்கார 
வேக னாங்கோ ரயில்வாளால்‌ 
வெய்தாங்‌ குற்று வீடினனா 
னன்றே நன்றே மறுமாற்றம்‌ 
மைதோய்‌ மலையும்‌ மண்ணகமு 
நமதாச்‌ செய்வென்‌ செய்யேனேற்‌ 
செய்தா ரமர ருலகாள்வ 


னிரண்டி லொன்று திண்ணமிதே. 


சடிமன்னன்‌ அவனை ஏற்றல்‌ 


என்னா விரண்டு மருங்கினுமற் 
றிளநல்‌ யானைக்‌ குழாஞ்சூழப்‌ 
பொன்னார்‌ தேரும்‌ புரவிகளு 
மிடைந்து பூமி பொறைகூர 
முன்னாற்‌ செல்ல வருவானை 
முந்நீர்‌ வண்ணன்‌ றன்மாமன்‌ 


மின்னார்‌ விளங்கு விறல்வேலான்‌ 


கண்டே வெகுண்டு மேற்சென்றான்‌. 


1335 


1336 


1337 


99 


கானற்‌ புரவி கலிமாவோ 

டெதிர்ந்த கருங்கை மதவேழ 
மான யானை தம்மோடே 

மலைந்த தேரு மாறேற்ற 

ஈன மில்லா விளையாரோ 

டிளையார்‌ திளைத்தா ரிவ்வகையே 
தானை தம்முட்‌ டாக்கலுறத்‌ 

தாமுந்‌ தம்முட்‌ டலைப்பெய்தார்‌. 


சுவணகேதுவின்‌ உரை 


அருவி யிலங்கு மதயானை 
யனல வூன்றி யணைபோமழ்திற்‌ 

குருவ ரோடு படைபொருதல்‌ 

கூடிற்‌ றன்று குலவேந்தே 
பொருவ ரென்னப்‌ படுவாரங்‌ 

கொருவர்‌ போந்து பொரவொருவர்‌ 
ஒருவி நிற்ற லுரங்கொல்லோ 

வென்றா னுவண மேந்தினான்‌. 


சடிமன்னனின்‌ மறுமொழி 


குரவ ரென்னு முபசார 

மிருக்கக்‌ கோதை மிளிர்வேலாய்‌ 
பொருவ ராயின்‌ யாரோடும்‌ 

பொருவர்‌ பூமி வேண்டுபவர்‌ 
ஒருவி நிற்ப துரங்கொல்லோ 

வென்னு முரையு முணர்தியிவண்‌ 
இருவே முள்ளும்‌ யார்பாலஃ 

துறுவ தென்றா னொளிமுடியான்‌. 


ஆக வமைக வதுவேயவ்‌ 
வரச நீதி யாகிவிடிற்‌ 

போக பொருவ னெனப்புகைந்து 
பொருவெஞ்‌ சிலையொன்‌ றிடனேந்தி 


1338 


1339 


1340 


100 


வேக யானை செலவுந்திச்‌ 
சிறுநா ணெறிந்து வெஞ்சரங்கண்‌ 
மாக மெல்லா முடனடுங்கத்‌ 


தொடங்கி னானம்‌ மழைபோல்வான்‌. 


தொடங்கு கின்ற சுடுசரங்கள்‌ 
சுருங்கி யொருகை செவிகாறும்‌ 
முடங்கு மொருகை சிலைவளையா 
நிமிருங்‌ கண்ட தித்துணையே 
இடங்க ளின்றி விசும்பெல்லா 
மிருள வீர்க்கோ டீர்க்குதையத்‌ 
தடங்க லின்றி யடுசரமே 
மிடைந்த தவனி வட்டமே. 


சொல்லான்‌ மலிந்த புகழினான்‌ 
சுவண கேது சொரிகின்ற 
கல்லார்‌ கொண்டற்‌ பெயல்போலுங்‌ 
கணையின்‌ மாரி கழல்வேந்தன்‌ 
வில்லாற்‌ செய்த விசாலவட்ட 
மேலு நாலு மருங்கினுமாய்க்‌ 
கொல்லாற்‌ செய்த வேலாற்குக்‌ 
குடையாய்‌ நின்று கவித்ததே. 


வில்லாற்‌ செய்த விசாலவட்டந்‌ 
தன்னா லந்தில்‌ விலக்கப்பட்‌ 
டெல்லாத்‌ திசையுஞ்‌ சரஞ்சிந்தி 
யிருள வீழு மெல்லைதன்னுட்‌ 
சொல்லாற்‌ புகழ்தற்‌ கரியான்பாற்‌ 
நூணி வறிய வாதலுந்திண்‌ 
மல்லாற்‌ செய்த தோளான்மேன்‌ 


மாய வெம்போர்‌ செய்குற்றான்‌. 


செய்ய லுற்ற மாயமதுஞ்‌ சிலையு நிலையுஞ்‌ சுருங்கியவைத்‌. 
தெய்ய லுற்ற பகழியையு மெண்ணி வேந்த னென்செய்தான்‌ 


மைய லுற்ற மதயானை மலைப்ப வுந்தி மாற்றானை 


101 


1341 


1342 


1343 


1344 


நைய லுற்றா யெனவுரையா நாம வாளி சிந்தித்தான்‌. 1345 


தொடுத்த வாளி யதுபொழுதே சுவண கேது கையகத்து 
மடுத்த சிலையும்‌ பகழியும்வெம்‌ மனத்துக்‌ கொண்ட மாயமதும்‌ 
அடுத்துத்‌ துணிசெய்‌ தப்புறம்போ யரசர்‌ குழாங்க ளிரியப்பாய்ந்‌ 


துடுத்த தூவி தோன்றாமை நிலத்தி னுள்புக்‌ கொளித்ததே. 1346 


அம்புஞ்‌ சிலையுங்‌ கைம்மறிய வகத்த விஞ்சை துணிப்புண்டு 
வம்புகின்ற மனத்தினனாய்‌ வெய்யோன்‌ மீட்டு விறலோன்மேல்‌ 
வம்பு கொண்ட வளையங்கள்‌ கணையம்‌ விட்டு விட்டேறு 


செம்பொன்‌ னாழி யிவையெல்லாஞ்‌ சென்று பாயச்‌ சிந்தித்தான்‌. 1347 


இப்பா லிவர்கள்‌ பொரும்பொழுதி னியானை யிரண்டு மெதிர்தாக்கிக்‌ 
கைப்பா லெடுத்துக்‌ கறைமருப்பு மிடைந்து கண்க ளெரிசிந்தி 

மெய்ப்பா லெடுத்துக்‌ குத்தியுமெய்‌ விலங்கிப்‌ பாய்ந்து மொன்றொன்றைப்‌ 
பொய்ப்பா லின்றி யெடுத்திட்டுப்‌ புடைத்தும்‌ பெயர்த்தும்‌ பொருதனவே. 


துண்ட வேகப்‌ புள்ளுயர்த்தான்‌ துளைக்கை யானைச்‌ சுடர்முடியான்‌ 

புண்டரீகக்‌ கொலையானைக்‌ குடைந்து போகும்‌ பொழுதகத்துக்‌ 

கொண்ட வாளன்‌ கேடகத்தன்‌ குதிகொள்‌ வான்போ லெழுந்தெதிரே 

மண்டு வானை வயவேந்தன்‌ கண்டு வாளி சிந்தினான்‌. 1349 


சுவணகேது அழிதல்‌ 


மடுத்த வாளுங்‌ கேடகமுங்‌ கவசக்‌ கண்ணு மார்பகமு 

மடுத்துக்‌ குத்தி னாற்போலக்‌ கழிந்த தம்பு கழிதலுமே 

எடுத்து மறிக்கப்‌ பட்டான்‌ போ லிலங்கு பூணு மாரமுந்தேந்‌ 

தொடுத்த தாம மாலையுமுன்‌ சொரிய வீழ்ந்தான்‌ சுடர்வேலான்‌. 1350 


வேறு 
அவன்‌ படை சிதறிப்போதல்‌ 


தூவி யார்சுவ ணக்கொடி 


102 


1348 


மேவி னான்பட வேமிகை 


மாவி னார்கடற்‌ றானைபோர்‌ 


ஓவி யாங்குடை வுற்றதே. 


சிரீசேனன்‌ போர்‌ மீது செல்லல்‌ 


வென்று வேற்றவர்‌ நின்றனர்‌ 
என்ற மாற்ற மிசைத்தலும்‌ 
நன்று நன்றென நக்குமேற்‌ 
சென்ற னன்சிரீ சேனனே. 


கடைந்த கார்க்கடல்‌ போற்கலந்‌ 
துடைந்த வாட்படை வெள்ளநீர்க்‌ 
கடைந்த வான்சிறை யாயினான்‌ 


மிடைந்த வேற்படை வீரனே. 


ஓடும்‌ தம்மினத்தார்க்கு அவன்‌ கூறியது 


விஞ்சை வேந்தர்க ளேமிகை 
அஞ்சு வாரென வாயிடை 
நஞ்ச னார்களை நக்கிவை 


கொஞ்சி லான்சில கூறினான்‌. 


வாளர்‌ வார்கழல்‌ வீக்கிய 
தாளர்‌ தாமுடைந்‌ தோடினால்‌ 
நாளை நாணுடை நங்கைமார்‌ 


தோளை நாணிலர்‌ தோயவே. 


பொன்று மிவ்வுட லின்பொருட்‌ 
டென்று நிற்கு மிரும்புகழ்‌ 

இன்று நீரிகந்‌ தீர்களாற்‌ 

குன்றின்‌ மேற்குடை வேந்திர்காள்‌. 


1351 


1352 


1353 


1354 


1355 


1356 


103 


104 


மான மாமணி வீழ்த்துயிர்க்‌ 
கூன மாமென வோடுவீர்‌ 
ஈன வார்மயிர்க்‌ கேதமாங்‌ 


கான மாவது கானுமே. 1357 


சிரீசேனன்‌ ஆயுதத்தைப்‌ பிரயோகித்தல்‌ 


ஈண்ட வின்னன சொல்லலு 
மீண்டு விஞ்சைய ரேற்றனர்‌ 
ஆண்ட கைச்சுட ராயிடைத்‌ 


தூண்டி னான்சுடர்‌ வேலினான்‌. 1358 


இருபடைகளும்‌ பட்ட அவதி 


கொண்ட வாளினர்‌ விஞ்சையர்‌ 
மண்டி னாரெதிர்‌ மண்டலுங்‌ 
கண்டகள்‌ கண்டங்க ளாயினார்‌ 


விண்ட வாட்படை வீரரே. 1359 


கருவிப்‌ புட்டிலின்‌ கண்டமும்‌ 
இருமிப்‌ பக்கரைப்‌ போழ்களும்‌ 
விரவிப்‌ போர்க்கள வாயெலாம்‌ 


புரவித்‌ துண்டங்கள்‌ போர்த்தவே. 1360 


உருப்பு நீரவொள்‌ வாள்களா 

னெருப்பு நீரவர்‌ வீசலும்‌ 

பொருப்பு வீழ்வன போன்றன 

மருப்பு நீண்மத யானையே. 1361 


சீர்மு கந்தசெஞ்‌ சேற்றினுள்‌ 
ளார்மு கம்புக வாழ்ந்தரோ 


நீர்மு கந்நில முற்றபொற்‌ 
றேர்மு கஞ்சிதை வுற்றதே. 1362 


சிரீசேனன்‌ முன்னணிக்கு வருதல்‌ 


மாலும்‌ வாட்படைப்‌ போரினுள்‌ 
ஆலு மாமிசை யானவன்‌ 
கால னாமென வந்தனன்‌ 


சீல மானசிர்‌ சேனனே. 


அவன்‌ கூறியது 


மண்ணின்‌ மேலுறை வாரொடு 
மண்ணின்‌ மேற்செரு வல்லனே 
விண்ணின்‌ மேலுறை வாரொடு 
விண்ணின்‌ மேற்செரு வல்லனே. 


சிரீபாலன்‌ சிரீசேனனொடு போர்செய வருதல்‌ 


வாய்ந்த போரிவை வல்லிரேல்‌ 
ஏந்து மின்படை போந்தனெக்‌ 
காய்ந்த கட்டுரை கேட்டலுஞ்‌ 
சேர்ந்த னன்சிரீ பாலனே. 


சிரீபாலன்‌ ஒரு குதிரை மேற்கொள்ளல்‌ 


உவரி யோங்கு திரையெனக்‌ 
கவரி வேய்ந்த கலினமா 


இவர வேறி னானரோ 


எவரு மஞ்சு மீட்டினான்‌. 


இருவரும்‌ போர்‌ செய்தல்‌ 


திரிவில்‌ சாரி கைச்செயல்‌ 


புரவி சேர்ந்து பொங்கின 


1363 


1364 


1365 


1366 


105 


வரிவில்‌ வாளி மன்னரும்‌ 


மருவு போர்ம யங்கினார்‌. 


வில்லும்‌ வாளும்‌ குந்தமும்‌ 


சொல்லி னாற்றொ ழிற்கொளீஇ 


எல்லை யின்று பொருதலொந் 


தொல்ல மர்தொ டங்கினார்‌. 


வெல்லு நீர விஞ்சையன்‌ 
வில்லும்‌ வீசு குந்தமும்‌ 
வல்லி தின்ம டித்தனன்‌ 


மல்ல மலர்ந்த மார்பினான்‌. 


அற்ற குந்த மாண்டவச்‌ 

செற்ற லன்றெ ழித்துமேற்‌ 
கொற்ற வன்றன்‌ கோகின்மேல்‌ 
வெற்றி வாளின்‌ வீசினான்‌. 


ஒளித யங்கு தோளின்மேல்‌ 
தெளித மாவெ றிந்தவாள்‌ 
உளித மாக நீட்டினான்‌ 


பளித நாறு மேனியான்‌. 


தளித யங்கு தண்மதுக்‌ 
களித யங்கு கண்ணியாற்‌ 
குளித வாளி னுற்றபுண்‌ 
ணெளித மாயி லங்குமே. 


இட்ட வாள றுத்தபின்‌ 
விட்ட மாவின்‌ மேற்செலாத்‌ 
துட்ட மாத்து ரந்தனன்‌ 


மட்டு வார்த்த மாலையான்‌. 


1367 


1368 


1369 


1370 


1371 


1372 


1373 


106 


மாதி போகு மானமா 


மீது போக விட்டவன்‌ 
சோதி கூடு சுடர்முடிக்‌ 


கேத மாக வெண்ணினான்‌. 


எண்ணி னன்னெ டுப்பலுங்‌ 
கண்ணி யஃது கருதிமா 
மண்ணில்‌ வாவி யாங்குமேல்‌ 


விண்ணின்‌ மேலு மிக்கதே. 


கொண்ட தன்கு சைக்குறி 
கண்டு மன்னு கதியினால்‌ 
விண்ட லத்தின்‌ மீதுபோய்‌. 


அண்ட யத்த டுத்ததே. 


சிரீசேனன்‌ அழிதல்‌ 


வானின்‌ வாவு விஞ்சையன்‌ 
மான மாமணிம்முடி 


ஏனை மன்ன னேதியான்‌ 


மீனின்‌ வந்து வீழ்ந்ததே. 


வேறு 


அவன்‌ சேனை பின்னிட்டோடல்‌ 


திருநிலை யகமுடைச்‌ செல்வன்‌ செங்கதிர்‌ 
விரிநிலை மணிமுடி மிளிர்ந்து வீழ்தலும்‌ 
பொருநிலை யழிந்துபிற்‌ புறக்கொ டுத்தது 


பருநிலை மலையவர்‌ பரவைத்‌ தானையே. 


வேயுடை வெள்ளிசேர்‌ விலங்கல்‌ வேந்தர்கள்‌ 
ஆயிடை யுடைதலு மாழி யான்மகன்‌ 
காய்வுடை மனத்தவன்‌ கனக சித்திரன்‌ 


சேயிடை புகுந்தன னின்று செப்பினான்‌. 


107 


1374 


1375 


1376 


1377 


1378 


1379 


கனகசித்திரன்‌ வீர உரை 


உருவிய வாளினனுடுத்த கச்சினன்‌ 
வெருவர விழித்தனன்‌ வீர வேகமோ 
டொருவனை யொருவனங்‌ கஞ்சி யோடுமேல்‌ 


அருவருப்‌ புடையதவ்‌ வாண்மை யாகுமே. 


மதிதொடு நெடுவரை மான விஞ்சையர்‌ 
விதிபடு மனிசரை வெருவி மீண்டனர்‌ 
அதிசய மிதுவென வலர நக்கனன்‌ 


கதிர்விடு வளையெயி றுடைய காளையே. 


உடைந்தவர்‌ மனங்களை யுருவ வீழ்த்திடு 
மடந்தையர்‌ வடிக்கணம்‌ பல்ல வாய்விடின்‌ 
மிடைந்தவர்‌ தொடங்கிய வீரக்‌ கோட்டியுள்‌ 


அடைந்தவ ரடுபடைக்‌ கஞ்சல்‌ வேண்டுமோ. 


தானுடம்‌ பிறந்ததற்‌ பின்னுந்‌ தன்றிறல்‌ 
வானுடன்‌ புகழ்தர நிற்கு மண்மிசை 


மானுட ருயிர்கொள மானமில்‌ லிர்காள்‌ 


ஊனுடம்‌ பிதன்பொருட்‌ டுடையல்‌ வேண்டுமோ. 


நெய்யினா னிழன்றுநீர்‌ நின்ற நீளொளி 
வெய்யவா ளமரிடை வெருவி யிட்டதங்‌ 


கையினாற்‌ கருனையின்‌ கவளங்‌ கொள்ளிய 


ஐயன்மார்‌ போந்ததென்‌ றசதி யாடினான்‌. 


கனகசித்திரன்‌ போரிடுதல்‌ 


இன்னண மொழிந்தெதிர்‌ தெழித்து மாற்றலர்‌ 
மன்னிய கடற்படை மண்டி வாளினாற்‌ 


கன்னவி றோளினான்‌ கண்டங்‌ கண்டமாத்‌ 


1380 


1381 


1382 


1383 


1384 


108 


துன்னிய துணிபல தொடரத்‌ தோன்றினான்‌. 


விலங்குவேல்‌ கொண்டையை யுந்தி வேற்றவர்‌ 
மலங்கமேற்‌ செல்வது மான மாமெனப்‌ 
பொலங்கலங்‌ கழலொடு புலம்பப்‌ பூமிமேல்‌ 


அலங்கலா னடந்தம ரழுவந்‌ தாங்கினான்‌. 


பத்திரக்‌ கடிப்பினன்‌ பைம்பொற்‌ றாரினன்‌ 
சித்திர மணித்தொடர்‌ திளைக்குந்‌ தானையன்‌ 
கத்திகைக்‌ கண்ணியன்‌ காணும்‌ பாலெலாந்‌ 


தொத்திணர்க்‌ குஞ்சியான்‌ காளை தோன்றினான்‌. 


வம்பமா விருதுணி பட்ட மாவொடு 
செம்பொனா லியன்றதேர்‌ சிந்தி வீழ்ந்தன 
கம்பமா வொழிந்தன களிறு காளைவாள்‌ 


வெம்புலால்‌ விரையினும்‌ வெறுத்த தில்லையே. 


வார்குலாங்‌ கருங்குழன்‌ மன்ன ரேற்றவர்‌ 


நீர்குலாங்‌ குருதியுட்‌ குளிப்ப நேரினி 
ஆர்கொலேற்‌ பவரென வஞ்ச வெஞ்சினக்‌ 


கார்குலா முருமெனக்‌ காளை தோன்றினான்‌. 


காளைநங்‌ கனைகழற்‌ கனக சித்திரன்‌ 
வாளம ரழுவத்து மண்டி னானெனக்‌ 
கேளவர்‌ மொழிதலுங்‌ கிரீவன்‌ றம்பிமார்‌ 
ஆளிவர்‌ கடற்படை யனன்றெ மழுந்ததே. 


அச்சுவக்கிரீவன்‌ தம்பிமார்‌ போரிடுதல்‌ 


வெருவிமுன்‌ னுடைந்துபோய்ப்‌ பெயர்ந்து வேற்றவர்‌ 


ஒருவில்வா ளழுவம்வந்‌ துந்து மற்படை 
உரவுநீ ரிருங்கட லோதம்‌ போந்தபின்‌ 


அரவநீர்‌ வேலைமீ தலைப்ப தொத்ததே. 


1385 


1386 


1387 


1388 


1389 


1390 


1391 


109 


மன்னவற்‌ கிளையவர்‌ வயிர மால்வரை 
அன்னவ ரயிற்படை யரச வீரர்க 
டுன்னலர்க்‌ கரும்படர்‌ தோன்றத்‌ தோன்றுபு 


முன்னினர்‌ கனன்றுபோர்‌ முறுக முட்டினார்‌. 


கண்ணிடை சிவந்துகை சுட்டிக்‌ காய்ந்துதம்‌ 
பண்ணுடை மழகளி றுந்தி னார்படை 
எண்ணிடை யிடுமிட மின்றி யெங்கணு 
மண்ணிடை யவரொடு மயங்கி நின்றதே. 


இருதிறப்போர்‌ நிகழ்ச்சி 


இலைதடு மாறின பகழி யெங்கணுஞ்‌ 
சிலைதடு மாறின சிலைத்த தேர்க்குழாம்‌ 
மலைதடு மாறின போல மான்றரோ 


தலைதடு மாறின தடக்கை வேழமே. 


முரிந்தன ,மணிநெடுந்‌ தோள்கண்‌ முத்துக 
நெரிந்தன களிறுடை மருப்பு நேர்முகஞ்‌ 
சரிந்தன தலைபல தறுக ணில்லவர்‌ 
இரிந்தன ரிழிந்தது குருதி நீத்தமே. 


மரைமயி ரணிந்தன மான மாப்பல 
திரையென வுருண்டன திலக வெண்குடை 
நுரையென நிவந்தன நுந்து மப்புனற்‌ 


கரையெனக்‌ கிடந்தன களிற்றின்‌ கூவையே. 


பெருகிய குருதியுட்‌ பிறக்கு செந்தடி 
அருகுடை யளற்றினு எளழுந்திப்‌ பாகமே 
சொரிகதிர்க்‌ கோடக முடிக டோன்றலாற்‌ 


பொருகளம்‌ புற்றெடுக்‌ கின்ற தொக்குமே. 


1392 


1393 


1394 


1395 


1396 


1397 


110 


யானைப்போர்‌ 


மாடடைந்‌ தெதிர்ந்துதம்‌ வயிரத்‌ தண்டினாற்‌ 


பீடடைந்‌ தவர்பிடர்‌ புடைப்ப வானையின்‌ 


கோடுடைந்‌ துதிர்ந்தன கொடுமுட்‌ கேதகைத்‌ 


தோடுடைந்‌ தொருவழித்‌ தொகுத்த லொத்தவே. 


குழைசுடர்ந்‌ திலங்குதா ரரசர்‌ கோலமாண்‌ 
இழைசுடர்‌ தோள்களா லெறிய யானையின்‌ 
தழைசெவி மதமுகத்‌ தொளிக்குஞ்‌ சக்கர 
மழைசொரி முகில்புகு மதிய மொத்தவே. 


செருவரை யனையதோண்‌ மன்னர்‌ சேனையுள்‌ 
அருவரை புகுமயி லனைய வாயின 


கருவரை யனையன களிநல்‌ யானையின்‌ 


பெருவரை முகம்புகும்‌ பிண்டி பாலமே. 


மண்ணியன்‌ மன்னர்கை முறுக்கி விட்டிடக்‌ 
கண்ணியன்‌ யானைமேற்‌ கணையம்‌ பாய்வன 


திண்ணிய நெடுவரைச்‌ சென்னி மீமிசை 
விண்ணியல்‌ விளங்குமீன்‌ வீழ்வ போன்றவே. 


கடுத்துவீழ்‌ கடாக்களிற்‌ றுழவர்‌ தந்தலை 
அடுத்தகீ சகந்தமோ டற்று வீழ்வன 


தொடுத்ததேன்‌ றொடர்ந்த வீப்‌ பிறங்க லோடுடன்‌ 


உடுத்தமால்‌ வரைமருங்‌ குருவ மொத்தவே. 


தேர்வீரர்‌ செயல்‌ 


அணியமு மாரமுங்‌ கொடிஞ்சுங்‌ கோலுமாத்‌ 
துணிவினைக்‌ கவனமாத்‌ துரக்கும்‌ பாகரா 
மணியவிர்‌ தேரெனு மதலை நாயகர்‌ 
பணிவருங்‌ குருதிநீர்ப்‌ பவ்வத்‌ தோட்டினார்‌. 


1398 


1399 


1400 


1401 


1402 


1403 


111 


குருதிப்‌ பெருக்கம்‌ 


நுதலிய செருநிலக்‌ குருதி நீரினுண்‌ 
முதலையின்‌ முதுகென நிவந்த தோற்பரங்‌ 
கதலிகை காம்பொடு கடுகித்‌ தாமரை 


மதலையந்‌ தாளணை வாளை போன்றவே. 


கைவரை யொழுகிய கணையம்‌ பாய்ந்துதம்‌ 
மெய்வரை நிரைத்திட விழுந்த யானைகள்‌ 
நெய்வரை நீணிலத்‌ தலத்து மேற்பல 


மொய்வரை முனையடிப்‌ புண்ட வொத்தவே. 


ஊடக மெரிமணி நாகங்‌ கவ்விய 
நாடக விரிமதி நடுங்கி வீழ்வபோல்‌ 


ஆடக மணிநகைக்‌ கடகக்‌ கையொடு 


கேடகந்‌ திசைதிசை கிளர்ந்து வீழ்ந்தவே. 


துளைப்படு புண்ணுமிழ்‌ சோரி பாய்ந்தழெக்‌ 
களிப்படு சிலம்பின கவந்த மாடுவ 
முளைப்புடை முடை த்திபை சுடர மூட்டிய 
விளக்கிடு குற்றியின்‌ விரிந்து தோன்றுமே. 


விசயன்‌ வீரம்‌ 


அஞ்சல ரமர்க்கள மென்னு மார்வயல்‌ 


விஞ்சையர்‌ குருதிநீர்‌ வெள்ளந்‌ தேர்த்தழெ 
வெஞ்சின நாஞ்சிலா லுழுது வெள்ளியான்‌ 


தஞ்சமார்‌ தன்புகழ்‌ தயங்க வித்தினான்‌. 


அச்சுவக்கிரீவனின்‌ இளையோர்‌ வினவுதல்‌ 


வெளியவன்‌ மிளிர்மரை புரையுஞ்‌ செங்கணான்‌ 


1404 


1405 


1406 


1407 


1408 


112 


அளியில னமர்க்களங்‌ கடாக்கொள்‌ கின்றவவ்‌ 
விளையவன்‌ யாரென வினவிக்‌ கேட்டனர்‌ 


கிளையமர்‌ கிரீவனுக்‌ கிளைய வீரரே. 


விசயனை எதிர்த்தல்‌ 


சுரமைய ரதிபதி சிறுவன்‌ மார்களுட்‌ 
பெரியவ னிவனெனப்‌ பிறந்த செற்றமோ 


டெரியவிர்‌ வெகுளியா ரிளைய காளைய 


ரொருவன்மே னால்வரும்‌ யானை யோட்டினார்‌. 


இரத்தின கண்டனு மேனை வீரரும்‌ 
வரைத்தனர்‌ வருபடை வீதி வாயெலாம்‌ 


எரித்தனர்‌ நால்வரு மிளைய காளையை 


முரித்திடு முனிவின ராகி முற்றினார்‌. 


விசயன்‌ அடங்கினன்‌ என்று ஒலி எழுந்தது 


அடங்கின னரசிளங்‌ குமர னோவென 
உடங்கலந்‌ தொல்லொலி யெழுந்த தாயிடை 
மடங்கலில்‌ கருங்கடன்‌ மலங்கிற்‌ றொத்தது 


தடங்கமழ்‌ சுரமைநாட்‌ டரசன்‌ றானையே. 


புதிய உதவி விசயனுக்குக்‌ கிடைத்தலும்‌ அவன்‌ போரிடுதலும்‌ 


எரிபுரை யுளைகேளா டிலங்கு வெண்பிறை 
விரிவன வெனவிளங்‌ கெயிற்றொ டாயிடை 


அரியர சடைந்ததொன்‌ தவனை யேறினான்‌ 


புரிவகை நாஞ்சிலும்‌ புதிய தெய்தினான்‌. 


செய்யவாய்‌ நாஞ்சிலுஞ்‌ செங்கட்‌ சீயமும்‌ 
ஐயனாங்‌ கெய்தலு மதிர வார்த்தது 


வையமா ளிளையவன்‌ றானை மற்றவர்‌ 


1409 


1410 


1411 


1412 


1413 


113 


மையன்மா யானைகண்‌ மயங்கி யிட்டவே. 


பொருபடை புகைந்தவர்‌ வழங்கு மாயிடைச்‌ 
செருவுடை யவரகன்‌ செல்வ மார்பகம்‌ 
உருவுடை நாஞ்சிலா லுழுதிட்‌ டானரோ 


மருவுடை யவரையும்‌ மயக்கு மைந்தனே. 


கனகசித்திரன்‌ போர்க்கு வருதல்‌ 


ஒருவனோர்‌ நாஞ்சிலா லூழித்‌ தீப்புரை 
இருவரோ டிருவரை யானை நான்கொடு 
செருவினு ளமர்வெலக்‌ கேட்டுச்‌ சேர்ந்தனன்‌ 


கருவரை யனையதோட்‌ கனக நாமனே. 


கனகசித்திரன்‌ மாய்தல்‌ 


காளையக்‌ கனகசித்‌ திரனுங்‌ காய்ந்துதன்‌ 
வாளைவாய்‌ துடைத்தெதிர்‌ மடுப்ப மற்றவன்‌ 
தோளையுஞ்‌ சுடர்கெழு நாஞ்சில்‌ வாயினால்‌ 
ஆளியே றனையவ னழுந்த வூன்றினான்‌. 


இரத்தினகண்டன்‌ நிலை 


வனைகதி ரிலங்குதோள்‌ வயிர கண்டனோ 
டனைவரு மலாயுதற்‌ கமர்தொ லைந்ததுங்‌ 
கனகசித்‌ திரனது பாடுங்‌ கேட்டரோ 


அனல்படு மனத்தனங்‌ கொருவ னாயினான்‌. 


அவன்‌ போரிடுதல்‌ 


பொடித்தலை நிலத்தவர்‌ போரு மாண்மையு 


முடித்திடு கெனமுனிந்‌ தெழுந்து மூரிவான்‌ 
மடுத்ததோர்‌ வரைதனை வயிரக்‌ கைகளால்‌ 


1414 


1415 


1416 


1417 


1418 


114 


எடுத்தன னிரத்தினக்‌ கிரீவ னென்பவே. 


வரிந்துவீழ்‌ கச்சையன்‌ வனைந்த தாடியன்‌ 
முரிந்தெழு புருவத்தன்‌ முழங்கு தீயென 
எரிந்தன னிறுவரை யெடுத்து மேற்செல 
இரிந்தது சுரமைய ரிறைவன்‌ றானையே. 


அருக்ககீர்த்தி அம்புவிடல்‌ 


ஆங்கவ னடைதலு மருக்க கீர்த்திகை 
வாங்குவிற்‌ புகுந்தது வாளி யொன்றவன்‌ 
ஓங்கிருந்‌ தூணியிற்‌ சுடர்ந்த தொல்லெனத்‌ 


தாங்கருந்‌ திறலவன்‌ சந்தித்‌ தோட்டினான்‌. 


தொடுத்ததுந்‌ துரந்ததும்‌ விடலை தோளிடை 
மடுத்ததுங்‌ கிழித்தது மண்ணினுட்புகக்‌ 
கடுத்ததும்‌ கண்டுநின்‌ றவர்க டம்மையும்‌ 
படுத்தது பகலவன்‌ பகழி யென்பவே. 


இரத்தின கண்டன்‌ மாய்தல்‌ 


வரையொடு வரையென மறிந்து மண்ணின்மேல்‌ 
விரையுடை யலங்கலான்‌ வீழு மாயிடைத்‌ 
திரையொடு கனைகடல்‌ கலங்கிச்‌ சிந்தின 


புரையுடை விலங்கலும்‌ புலம்பு கொண்டவே. 


வேறு 
அச்சுவகண்டனுக்கு அறிவித்தல்‌ 


தம்பியர்‌ பாடு மக்க ளிறந்ததுந்‌ தனக்குப்‌ பாங்காய்‌ 
வெம்பிய வீரர்‌ போருள்‌ விளிந்ததும்‌ விரைவி னோடிச்‌ 
செம்பினை யுருக்கி வெய்தாய்ச்‌ செவிமுதற்‌ சொரிந்ததேபோ 


லம்பொன்செ யாழியானுக்‌ குரைத்தன ரரக்குண்‌ கோலோர்‌. 


1419 


1420 


1421 


1422 


1423 


1424 


115 


அவன்‌ செயல்‌ 


ஆங்கவர்‌ மொழிந்த போழ்தி னருவரை கரிய தொப்பான்‌ 
ஈங்கிவர்‌ மாற்ற மாயி னிருந்தினி யென்னை யென்னா 
வாங்குநீ ருலகில்‌ வாழு முயிர்களை வாரிக்‌ கொண்டு 
வீங்குநீர்க்‌ கடலுட்‌ பெய்யும்‌ விஞ்சையை விடுக்க நேர்ந்தான்‌. 


சண்டவேகையிடம்‌ கூறல்‌ 


ஓர்ந்தவன்‌ மனத்து விஞ்சை யொருபுடை யெய்த லோடுஞ்‌ 
சார்ந்தது சண்ட வேகை பணிபணி யென்று சார 
வார்ந்தநீ ருலகின்‌ வாழுமனிதரை வல்லை யாகில்‌ 


தேர்ந்துகொண்‌ டொருவ ரின்றித்‌ தெய்வமே செகுத்தி டென்றான்‌. 


சண்டவேகை கூற்றுவனிடம்‌ கூறுதல்‌ 


கொடியவன்‌ விடுத்த போழ்திற்‌ கூற்றுவன்‌ றன்னைக்‌ கூவி 
வடியெயி றிலங்க நக்கு வாழிய தோள்க ளின்று 


விடுகதி ராழி வெய்யோன்‌ வேண்டவென்‌ வாயுட்‌ பட்டு 


முடியுமிவ்‌ வுலக நீயு முறைத்தொழின்‌ முடித்தி யென்ன. 
பேய்களின்‌ செயல்‌ 

அணங்குகள்‌ குழுமி யாமும்‌ பெருவயி றார்து மென்று 
துணங்கைகோத்‌ தாடி நக்குச்‌ சுடரிலைச்‌ சூல மேந்தி 
வணங்குபு சூழ மற்ற மாபெருந்‌ தெய்வம்‌ வந்து 
மணங்கமழ்‌ சுரமை நாடன்‌ றானைமேன்‌ மடுத்த தம்மா. 


பேய்களின்‌ வருணனை 


பட்டடி நெடிய வீங்கு பரட்டின நொடிக்குங்‌ கால 
ஒட்டிய வயிற்ற வற்ற லுகிரிடை மயிர முன்கை 


1425 


1426 


1427 


1428 


116 


கட்டிய கண்ணி பீலித்‌ தலையின கழற்காய்‌ போல 


வட்டமா யுருளுங்‌ கண்ண கணங்கள்வந்‌ திரைத்த வன்றே. 


சண்டவேகையின்‌ செயல்‌ 


வரைகளை யுருள வுந்தி வந்ததோர்‌ சண்ட வாயு 
நிரைகிளர்‌ சுடர தாகி நிமிர்ந்ததோ ருருவச்‌ செந்தீ 
திரைகளை மறிய வீசிச்‌ சிறந்ததோ ரழுவ முந்நீர்‌ 
விரைகிள ருருவத்‌ தெய்வ மிதுபடை விடுத்த வாறே. 


வரைகளு மரனு மண்ணு மறித்திடும்‌ வாயுச்‌ செந்தீப்‌ 

புரைகிளர்‌ பொடிக ளாரப்‌ புணர்த்திடும்‌ புணர்ந்த போழ்திற்‌ 
றிரைகிளர்‌ பரவை முந்நீர்‌ திரைத்துக்கொண்‌ டொழுகு மிஃதால்‌ 
கிள ருலகைத்‌ தெய்வ முண்ணிய வுடன்ற வாறே. 


விசயன்‌ சேனை மயக்குற்றது 


மருங்கவை புணர்த்த பின்னை வானக வளாக மெல்லாங்‌ 
கருங்கலொன்‌ றகன்ற மேலாற்‌ கவித்தது கவித்த லோடும்‌ 
இருங்கலி யுலக மெல்லா மிருள்கொள வெருவி நோக்கிப்‌ 
பொருங்கலி யரசர்‌ தானை போக்கிட மற்ற தன்றே. 


வாளொடு வாள்கள்‌ வீழா மைந்தரை மைந்த ருந்தித்‌ 
தாளொடு தாள்க டாக்கித்‌ தலையொடு தலைகண்‌ முட்டித்‌ 
தோளொடு தோள்க டேய்ப்பச்‌ சுடரணி சுடர்ந்து சிந்த 


ஆளுடை யரசன்‌ றானை யரவமோ டுடைந்த தன்றே. 


திவிட்டன்‌ உண்மை அறிதல்‌ 


அன்னண முடைந்த போழ்தி னருக்கனை முகத்து நோக்கி 
என்னிது விளைந்த வாறென்‌ றிருங்கடல்‌ வண்ணன்‌ கேட்பக்‌ 
கன்னவில்‌ வயிரத்‌ தோளாய்‌ காய்ந்தவன்‌ விடுக்கப்‌ பட்டு 


மன்னுயி ர௬ுண்ணுஞ்‌ சண்ட வேகையாம்‌ வருவ தென்றான்‌. 


1429 


1430 


1431 


1432 


1433 


1434 


117 


செற்றலன்‌ விடுத்த பின்றைச்‌ செகுத்துயிர்‌ பருகி னல்லான்‌ 
மற்றிது மறித லில்லை மறிப்பவர்‌ பிறரு மில்லை 
இற்றிதன்‌ நிலைமை யென்ன விருங்கடல்‌ வண்ண னக்காங்‌ 


கற்றமி லலங்கல்‌ வேலோ யஞ்சினை போறி யென்றான்‌. 


திவிட்டன்‌ பேருருக்‌ கொள்ளல்‌ 


பேயெரி யுமிழ்ந்து நம்மேல்‌ வருமெனப்‌ பேசு கின்றாய்‌ 
நீபெரி தினியை யென்னா நெடியவன்‌ றன்னை நோக்கிக்‌ 
காயெரி சுடர்விட்‌ டாங்குக்‌ கனன்றனன்‌ கனலலோடு 


மாயிரு விசும்பு மஞ்சும்‌ வடிவினன்‌ வள்ள லானான்‌. 


நலம்புரி செய்கை மேனாட்‌ பெற்றநற்‌ றோழ னேபோல்‌ 
உலம்புரி யுருவத்‌ தோளாற்‌ குற்றபோழ்‌ துதவ லுற்று 
வலம்புரி வலத்த தாக விடத்ததோர்‌ வயிர வல்விற்‌ 
கலம்புரி கனபொற்‌ பூணான்‌ கைவந்து புகுந்த வன்றே. 


திவிட்டன்‌ தோற்றம்‌ 


நெதிசொரி சங்க மேந்தி நெடுஞ்சிலை யிடங்கைக்‌ கொண்டு 
விதிதரு நீல மேனி விரிந்தொளி துளும்ப நின்றான்‌ 
மதியொரு பால தாக வானவின்‌ மருங்கு கோலிப்‌ 


புதியதோர்‌ பருவ மேகம்‌ போந்தெழு கின்ற தொத்தான்‌. 


திவிட்டன்‌ உரப்பலும்‌ சண்டவேகை தாழ்தலும்‌ 


வலம்புரி சிலம்ப வாய்வைத்‌ 
திருஞ்சிலை வளைய வேற்றிக்‌ 
கலம்புரி கனபொன்‌ னாழிக்‌ 
கைவிரல்‌ கதிர்ப்பச்‌ சூட்டி 
உலம்புரி வயிரத்‌ தோளா 
னுரப்பினா னுரப்ப லோடுஞ்‌ 
சலம்புரி தெய்வ மஞ்சித்‌ 


1435 


1436 


1437 


1438 


118 


தன்னுரு வடைந்த தன்றே. 


நிலத்திடை நின்று வான 
முடியுற நிமிர்ந்து கண்ணின்‌ 

புலத்தின தளவு நீங்கிப்‌ 

பொம்மென வுயிர்த்து விம்மிப்‌ 
பிலத்தின தளவிற்‌ பேழ்வாய்‌ 

பிறழ்ந்திலங்‌ கெயிற்ற தாகிச்‌ 
சலத்தினைப்‌ புரிந்த தெய்வந்‌ 

தலைபனித்‌ துடைந்த தன்றே. 


அச்சுவகண்டன்‌ போர்க்கெழுதல்‌ 


தெய்வமாங்‌ குடைந்து தன்பாற்‌ 
படையினைத்‌ திரைத்துக்‌ கொண்டு 
மையிரு விசும்பி னேறக்‌ 
கண்டபின்‌ மாற்று வேந்தன்‌ 
கையினைப்‌ புடைத்துக்‌ கண்கள்‌ 
சிவந்துவா யெயிறு கவ்வி 
வையக நடுங்க நோக்கி 


மழகளி றணைக வென்றான்‌. 


திவிட்டன்‌ அச்சுவகண்டனுடன்‌ போரிடல்‌ 


மாலுமால்‌ களிறு நுந்தி 
மற்றவன்‌ வருத லோடு 
மாலுமால்‌ புரவித்‌ திண்டே 
ரரசர தரவத்‌ தானை 
வேலினா னுடங்கு நில்லா 
துடைந்திட வெகுண்டு நோக்கி 
நீலமா மணிக்குன்‌ றொப்பா 


னெடுஞ்சிலை யிடங்கைக்‌ கொண்டான்‌. 


கருடன்‌ வருகை 


1439 


1440 


1441 


1442 


119 


வாய்ந்தநல்‌ வயிரத்‌ துண்டம்‌ 
வளைந்தொளி துளும்ப வள்ளாற்‌ 
சேந்தன சிறுக ணோடு 
திசைமுகஞ்‌ சிறகு தம்மால்‌ 
வேய்ந்தனெ விரித்து வீசி 
விசும்பிடை யிழிந்து வந்து 
காய்ந்தெரி கணையி னாற்குக்‌ 


கருடனு முழைய னானான்‌. 


அச்சுவகண்டன்‌ உரை 


கருடனை வலங்கொண்‌ டேறிக்‌ கார்முகங்‌ கையி னேந்தி 
மருடரு விசும்பி னேறி மணிவண்ண னெதிர்ந்த போழ்தின்‌ 
இருடனக்‌ கெய்திற்‌ றோரா னெரிகதி ராழி வேந்தன்‌ 
பொருடனக்‌ கினியி லாத புகழ்ச்சிகள்‌ புகல லுற்றான்‌. 


தானவர்‌ நின்னைப்‌ போலத்‌ தந்திற லறிவி லாதார்‌ 
ஈனவ ரிரங்கி வீழ்ந்தா ரேனையர்‌ தொழுது வாழ்ந்தார்‌ 
வானவ ரென்னை யஞ்சி வானிடை மறைந்து செல்வார்‌ 


ஊனவர்‌ தம்மு ணீயே யுயிரெனக்‌ கிழக்க லுற்றாய்‌. 


மண்ணுள்வாழ்‌ சிதலைச்‌ சாதி மற்றவை வாழு நாள்கள்‌ 
எண்ணியாங்‌ கிகந்த பின்னை யிறகுபெய்‌ தெழுங்கள்‌ போலாம்‌ 
கண்ணினா லதனை நீயுங்‌ கருடப்புள்‌ எதனை யேறி 


விண்ணினா றெதிர்ந்து வந்தாய்‌ வேற்கிரை யாகி யென்றான்‌. 


மாறலா மனிதர்‌ தம்மேல்‌ வண்சுட ராழி யானுஞ்‌ 
சீறினா னென்ற போழ்திற்‌ சிறுசொலாய்‌ நிற்கு மென்று 
தேறினார்‌ மொழிகள்‌ கொண்டு செவிசுடு சொற்கள்‌ கேட்டு 


மாறினே னென்ப தோரா யளியற்றா யனல்விக்‌ கின்றாய்‌. 


திவிட்டன்‌ விடை 


1443 


1444 


1445 


1446 


1447 


120 


என்றலு மதனைக்‌ கேட்டே யிருங்கடல்‌ வண்ண னக்கு 
நன்றுநன்‌ றுரைத்தி மீட்டு நல்லையே பெரிது மேடா 
குன்றின்மே லிருந்து நீநின்‌ குழுவினுண்‌ மொழிவ தல்லால்‌ 
இன்றுவந்‌ தென்மு னின்று மிதுகொலோ கருதிற்‌ றென்றான்‌. 


அச்சுவகண்டன்‌ சரமழை பொழிதல்‌ 


சிறியவ னுரைகள்‌ வந்தென்‌ செவிசுடும்‌ பொறுக்க லாற்றேன்‌ 
எறிகடல்‌ வளாகந்‌ தன்னு ளிவன்பெய ரொழிப்ப னென்று 
செறிமணிக்‌ கடகக்‌ கையாற்‌ றிண்சிலை குழைய வாங்கிப்‌ 


பொறிநுதல்‌ யானை மேலான்‌ சரமழை பொழிவிக்‌ கின்றான்‌. 


கடுத்தவ னெய்த போழ்திற்‌ 
கருடன்றன்‌ சிறகு தன்னாற்‌ 

புடைத்திட நெரிந்துப்‌ பொங்கிச்‌ 
சரங்கள்போய்ப்‌ புரள நோக்கி 

விடைத்திறல்‌ விடலை தன்மேல்‌ 
வெம்பிய மனத்த னாகிப்‌ 


படைத்திற லாளன்‌ றெய்வப்‌ 


படைத்தொழில்‌ பறைக்க லுற்றான்‌. 


அச்சுவகண்டன்‌ நாகாத்திரம்‌ விடுதல்‌ 


காயிரும்‌ பனைய வெய்யோன்‌ கருமணி வண்ணன்‌ றன்மேல்‌ 
ஆயிரம்‌ பணத்த தாய வருமணி யாடு நாக 


மாயிரும்‌ புகழி னான்றன்‌ வன்சிலை வாங்கி யெய்யச்‌ 
சேயிருஞ்‌ சுடர்கள்‌ சிந்தித்‌ தீயுமிழ்ந்‌ தோடிற்‌ றன்றே. 


திவிட்டன்‌ கருடத்திரம்‌ விடுதல்‌ 


கண்டன னதனை மற்றக்‌ கருங்கடல்‌ வண்ணன்‌ கண்டே 


ஒண்டிற லுவணப்‌ புள்ளி னுருவினோர்‌ தெய்வ வம்பு 


கொண்டனன்‌ றொடுத்த லோடுங்‌ கொடுஞ்சிறை நுடங்க வீசித்‌ 


துண்டமா நாகந்‌ தன்னைத்‌ துண்டத்தாற்‌ றுணித்த தன்றே. 


1448 


1449 


1450 


1451 


1452 


121 


122 


அச்சுவகண்டன்‌ ஆக்னேயாஸ்திரம்‌ விடுதல்‌ 


ஆயிடை யனன்று மீட்டு மழலுமி ழாழி வேந்தன்‌ 
தீயொடு புணர்த்த போழ்தத்‌ தெய்வவம்‌ பெய்த லோடும்‌ 
வேயுடை விலங்கல்‌ சுட்டு விசும்பிடை வெம்ப வெம்பிச்‌ 


சேயிடை யெரிந்து சிந்திச்‌ செல்வன்மேற்‌ சென்ற தன்றே. 1453 


திவிட்டன்‌ வருணாத்திரம்‌ விடுதல்‌ 


காரணி வண்ணன்‌ கண்டே கதிர்மணிக்‌ கடகக்‌ கையால்‌ 

வாருண மென்னு மம்பு வாங்கினன்‌ றொடுத்த லோடுஞ்‌ 

சீரணி விசும்பு மண்ணுந்‌ திசைகளு மிருள வீழ்ந்து 

நீரணி புயலின்‌ றாரை நிரந்துவீழ்ந்‌ தவித்த தன்றே. 1454 


அச்சுவகண்டன்‌ நித்திராபாணத்தை விடுதல்‌ 


விண்களை வெதுப்பு நீர்மை 
வெய்யவன்‌ வெகுண்டு மீட்டுங்‌ 
கண்களைத்‌ துயிற்று மம்பு 
தொடுத்தனன்‌ றொடுத்தலோடும்‌ 
மண்களை மயக்கி மாக்க 
டுயில்கொள மரங்கள்‌ சாயப்‌ 
புண்களை யணையும்‌ வேலான்‌ 


படைமுகம்‌ புக்க தன்றே. 1455 


திவிட்டன்‌ அதற்கு மாறாக ஓர்‌ அம்பு விடுதல்‌ 


அயிலுடை யனல்செய்‌ வேலோ 
னதனையு மறிந்து மற்றுத்‌ 
துயில்விடை செய்யு மம்பு 
தொடுத்தனன்‌ றொடுத்த லோடும்‌ 
வெயிலிடை விரிந்து விண்பால்‌ 
விளங்கிவீ ழிருளை நீக்கப்‌ 


பயிலுடை யுலகந்‌ தேறிப்‌ 
பட்டது முணர்ந்த தன்றே. 


அச்சுவக்கிரீவன்‌ ஆழிவிடுதல்‌ 


சீற்றமொ டிரியுஞ்‌ செல்வத்‌ தெய்வவம்‌ பெய்த வெல்லா 
மாற்றின னறுப்ப நோக்கி மற்றவன்‌ மாற்ற லான்பே 
ராற்றலை யறிந்து வெய்ய வாழிகை யேந்தி யின்னும்‌ 
ஏற்றனை பொருதி யோவென்‌ றிலங்கெயி றிலங்க நக்கான்‌. 


திவிட்டன்‌ கூற்று 


தாழியா தெய்யுந்‌ தெய்வப்‌ படைமுத லறுத்துச்‌ சாலப்‌ 
பாழியான்‌ மெலிந்தும்‌ பண்டைப்‌ பாவனை பயிற்றி யென்னை 
ஆழியால்‌ வெருட்ட லுற்றா யலந்தனை பெரிது மென்றான்‌ 


சூழிமால்‌ யானை வல்ல சுரமைநாட்‌ டிளைய கோவே. 


ஆழியின்‌ செயல்‌ 


புனைகதி ரார மார்பன்‌ 
புகைந்துகை முறுக்கி விட்ட 
கனைகதிர்த்‌ திகிரி கான்ற 
கனசுடர்‌ வளைக்கப்‌ பட்டு 
முனைகதிர்‌ கானச்‌ செந்தீ 
முழங்கிமேன்‌ மூடப்பட்ட 


வனைகதிர்க்‌ குன்றம்‌ போல 


மணிவண்ணன்‌ மறைந்து போனான்‌. 


உலங்கொண்ட வயிரத்‌ தோளாற்‌ 
குற்றதை யுணர மாட்டார்‌ 
நிலங்கொண்டு மனித ராழ 
நிரந்தழ லுமிழ்ந்து நேமி 
புலங்கொண்ட வயிரக்‌ குன்றின்‌ 
புடைவரும்‌ பரிதி போல 


1456 


1457 


1458 


1459 


123 


வலங்கொண்டு வந்து மைந்தன்‌ 


வலப்புடை நின்ற தன்றே. 


திவிட்டன்‌ ஆழியைத்‌ திருப்பிவிடல்‌ 


கன்னவில்‌ கடகத்‌ தோளான்‌ கண்டுகை தொழுது கொண்டு 
மின்னவிர்‌ விளங்கு நேமி விட்டனன்‌ விடுத்த லோடும்‌ 
மன்னனை மார்பு கீண்டு மணிமுடி யெறிந்து மற்றைப்‌ 


பொன்னவி ரோடை யானைப்‌ புகர்நுதற்‌ புக்க தன்றே. 


அச்சுவகண்டன்‌ அழிவு 
வேறு 


கழலவன்‌ கனன்று விட்ட கதிர்நகை நேமி போழ 
மழகளி யானை தன்மேன்‌ மறிந்துவீழ்‌ கின்ற மன்னன்‌ 
நிழலவிர்‌ விலங்க னெற்றி நிமிர்ந்ததோர்‌ காள மேகம்‌ 
அழலவன்‌ றிகிரி பாய வற்றுவீழ்‌ கின்ற தொத்தான்‌. 


நெறிதலை திரிவி லான்மே னினைவிலான்‌ மொழியப்‌ பட்ட 
மறுதலை முடிக்கு மேது வாய்வழி யழிப்ப தேபோற்‌ 
பொறிதலை மணந்த காளை மேல்வரப்‌ புணர்த்த நேமி 
செறிதலை யிலாத மன்னன்‌ றன்னையே செகுத்த தன்றே. 


அச்சுவகண்டன்‌ வீழ்ச்சியைக்‌ கண்டோர்‌ கூறுதல்‌ 


வேறு 


கொலையானை மேலோர்‌ குளிர்வெண்‌ குடைக்கீழ்ப்‌ 
பலயானை மன்னர்‌ பலர்போற்ற வந்தான்‌ 
மலையாகம்‌ போழாக மற்றிவனோ சாய்ந்தான்‌ 


நிலையாமை சால நிலைபெற்ற தன்றே. 


நெருநல்‌ நெடுங்குடைக்கீழ்‌ நேமிமுன்‌ செல்லப்‌ 
பொருநல்‌ வயவேந்தர்‌ போற்றிசைப்ப வந்தான்‌ 
செருநன்‌ மறநேமி சென்றதுவே போழ 


1460 


1461 


1462 


1463 


1464 


124 


எரிபொன்‌ மணிமுடியா னின்றிவனோ சாய்ந்தான்‌. 


தானெறிந்த நேமி தனக்கே பகையாகத்‌ 
தேனெறிந்த தாரான்‌ சிறுவரைக்கண்‌ வீடினான்‌ 
யானறிந்த வாற்றா லெளிய வுலகத்தில்‌ 


வானறிந்த வாழ்க்கையு மாயமே போலுமால்‌. 


வலியு மடுதிறனும்‌ வாழ்வும்‌ வனப்பும்‌ 
பொலிவுங்‌ கடைபோகா பூமிமேல்‌ வாழ்வீர்‌ 


கலியன்மி னென்றிதனைக்‌ காட்டுவான்‌ போல 


மலிபொன்‌ மணிமுடியான்‌ மற்றிவனோ மாய்ந்தான்‌. 


மாக மழைவண்ணன்‌ மாற்றான்மேல்‌ விட்டெறிந்த 


வேக விறலாழி மீட்டே பெயர்ந்துதன்‌ 


போக வரைமார்பம்‌ போழ்படுப்பப்‌ பொன்றினான்‌ 


ஆகுவ தாமதனை யாவ ரறிகிற்பார்‌. 


இறந்தவனை அவன்‌ தேவியர்‌ காணல்‌ 


இன்னன கண்டார்‌ மொழிந்திரங்கு மாயிடை 


அன்ன மனையா ரயகண்டன்‌ றேவிமார்‌ 


பொன்னவிர்‌ பூங்குழையார்‌ பொங்கேந்‌ திளமுலையார்‌ 


மின்னவிர்‌ நுண்ணிடையார்‌ மேல்வந்‌ தணுகினார்‌. 


பெருந்தேவி உயிர்நீத்தல்‌ 


வண்டார்‌ மணிமுடியான்‌ மார்பு துணிகிடப்பக்‌ 
கண்டாள்‌ பெருந்தேவி கண்டேதன்‌ கைசோர்ந்து 
வெண்டாரை வேனெடுங்க ணீர்மூழ்கி மேற்பிறழ 


விண்டாளுயிர்பின்னும்‌ வெற்றுடல மாயினாள்‌. 


பிறமகளிர்‌ செயல்‌ 


1465 


1466 


1467 


1468 


1469 


1470 


125 


கோதை சரியக்‌ கொடிமருங்கு லேரழிய 
மாதர்‌ மடமஞ்ஞை மாநிலத்து வீழ்வனபோற் 
காதலன்‌ மார்பகலங்‌ கண்டேதங்‌ கண்புடைத்துப்‌ 


பேதை மடமகளிர்‌ வீழ்ந்தார்‌ பிணையன்னார்‌. 


வாங்கு கொடிமுறுக்கி மாநிலத்து விட்டனபோல்‌ 
தாங்கார்‌ புரண்டுதலை தடுமாறாய்க்‌ கிடந்தங்‌ 
கேங்கினா ரெத்துணையோர்‌ போழ்தங்‌ கழிந்தெழுந்து 
நீங்காத வாருயிரார்‌ நீரா யுருகினார்‌. 


வேறு 


அரைச ரேறே யடலாழி 
வலவ வார்க்குந்‌ தோலாதாய்‌ 
புரிசை நகரநூற்‌ றொருபதுடையாய்‌ 
பூமி முழு தாண்டாய்‌ 
செய்‌ துலகம்‌ பாராட்டு 
மொளியா யோடை யானையாய்‌ 


வரைசெய்‌ தனைய திரடோளாய்‌ 


மறிதல்‌ பொருளோ வயவேந்தே. 


வானு மண்ணு முடனஞ்சும்‌ 
வகையாய்‌ மன்னர்‌ மணிமுடிமேல்‌ 
தேனும்‌ வண்டும்‌ பலசென்று 
திளைக்குஞ்‌ செம்பொற்‌ செறிகழலாய்‌ 
நான மண்ணி யகிறேக்கி 
நாவி கமழு மெழிலாகம்‌ 


ஈன மண்ணி லிவர்காணக்‌ 


கிடத்த லினிதோ விகல்வேந்தே. 


குழவி நாயிற்‌ றெழிலேய்க்குங்‌ 
குழம்பார்‌ கோலக்‌ குங்குமமே 
மெழுகி மீதோர்‌ மணியாரம்‌ 
வீசிக்‌ கிடந்த விரையாகம்‌ 


ஒழுகு குருதிச்‌ சேறாடி 


1471 


1472 


1473 


1474 


126 


யோடை யானை நுதன்மீது 
வழுவி வீழ்ந்த வகைநாடின்‌ 
மாயம்‌ போலு மறவேந்தே. 


பொன்னி னாய வமளிமேற்‌ 
பூவி னாய வணைபொருந்தி 
அன்ன மனையா ரடிவருட 
வமரும்‌ பள்ளி யமராதே 
மன்னு மிங்கோர்‌ மதயானை 
நுதன்மேல்‌ மறிந்து மணிமுடிசாய்த்‌ 
தென்னு முரையாய்‌ துயில்கோட 


லிசையோ வங்கள்‌ பெருமானே. 


மகரப்‌ பைம்பூண்‌ மடவார்கள்‌ 


வயிரக்‌ குழையும்‌ பொற்றோடுந்‌ 
தகரக்‌ குழலு மளகமுந் 
திருத்திப்‌ பயின்ற தாழ்தடக்கை 
சிகர மனைய மதயானைச்‌ 
செவிமேற்‌ சரிந்து செங்குருதி 
பகரக்‌ கழுகு பாராட்டக்‌ 


கிடத்த றகுமோ படைவேந்தே. 


வெய்ய சுடரோன்‌ றண்கதிரோ 

னெனவீங்‌ கிவர்கண்‌ மதிலியங்கார்‌ 
பைய வந்து தாமரையின்‌ 

பரவைத்‌ தடத்து மாளிகைமேல்‌ 

ஐய தலத்து மெலவிரிந்த 

தலராச்‌ செல்லு மாணையாய்‌ 
செய்ய குருதிச்‌ சேறாடிச்‌ 

சிறுமா னிடர்க்கே தோற்றாயே. 


பணங்கொ ணாகம்‌ பலகசூழ்ந்து 
பகல்செய்‌ மணியின்‌ சுடரேந்தி 
அணங்கி யகலா துழைநிற்கு 


மாணை யுடைய வடல்வேந்தே 


127 


1475 


1476 


1477 


1478 


128 


வணங்கி வந்து பலதெய்வம்‌ 
வழிபா டாற்று மறநேமிக்‌ 
குணங்கொள்‌ படையாய்‌ கூடாரு 


முளரோ நினக்குக்‌ கோமானே. 1479 


பெருமா மழைக்கண்‌ மாதேவி 

பிணையின்‌ மாழ்கி யிவணழிய 
வருமா முரசம்‌ பிறர்பேர்கொண் 

டறைய வாழி யயனீங்கத்‌ 

திருமா நகருஞ்‌ செல்வமுற்றுஞ்‌ 

சிதையக்‌ கண்டுஞ்‌ சீறாயால்‌ 
உருமா லென்னுந்‌ திறலினா 

யுலகம்‌ வேண்டா தொழிந்தாயோ. 1480 


மூரி முந்நீ ருலகங்கண்‌ முழுதுங்‌ காவன்‌ முனிந்தாயோ 

யாரு மில்லா வடியோங்கள்‌ வழிபா டாற்ற மாட்டாயோ 

சீரின்‌ மன்னும்‌ வளநாடுந்‌ தெய்வப்‌ படையுஞ்‌ செல்வமுநீ 

பாரின்‌ மன்னர்‌ பிறர்கொள்ளப்‌ பணித்த தென்னோ படைவேந்தே. 1481 


தொழுதுஞ்‌ சூழ்ந்து மடிபற்றித்‌ தொடர்ந்துஞ்‌ சுரும்புண்‌ கோதையும்‌ 
வழுவ மயங்கி மாழாந்து மருண்டுந்‌ தெருண்டு மடவார்கள்‌ 
அழுத கண்ணீ ரகன்ஞாலத்‌ தரச ருருக வருவியாய்‌ 


ஒழுக நெடுமான்‌ முனிவென்னு மூழித்‌ தீயு மவிந்ததே. 1482 


அச்சுவக்கிரீவனைத்‌ தகனம்‌ செய்தல்‌ 


மஞ்சு தோயும்‌ வரையார்தம்‌ மன்னன்‌ றன்னை மதயானை 


மஞ்சு தோன்ற நுதலினிழித்‌ தந்த ணாளார்‌ மெய்தீண்டிப்‌ 


பஞ்சுந்‌ துகிலும்‌ பூம்பட்டும்‌ பாயப்பள்ளி படுத்ததன்மேல்‌ 
வஞ்ச மில்லாப்‌ புகழானை வயங்கு செந்தீ வாய்ப்பெய்தார்‌. 1483 


தம்பியர்‌ முதலியோர்களைத்‌ தகனம்‌ செய்தல்‌ 


மன்னன்‌ றம்பி மார்களையு மக்க டமையு மற்றொழிந்த 


பொன்னம்‌ புனைதார்‌ வேந்தரையும்‌ பொருது பட்ட போர்க்களமீ 


தென்னுஞ்‌ சாடு மெரிவாய்ப்பெய்‌ திரங்கி யழுதாங்‌ கேகினரால்‌ 
உன்னி வந்த முடிக்ககிலா துடைந்த வேந்த னுழையாரே 


உரிமை மகளிர்‌ தாபத நிலை எய்தல்‌ 


ஆவி யாய வயக்கிரீவற்‌ கமிழ்தம்‌ பூத்த வஞ்சாயற்‌ 

றேவி மார்கள்‌ கலனழித்துச்‌ சேணி யுலகஞ்‌ சென்றெய்தி 
வீவில்‌ காமன்‌ வருவீதி கற்பு வேலி யால்விலக்கித்‌ 

தாவி னிறையின்‌ றாழதனாற்‌ பொறியின்‌ வாயி றாழ்ப்பெய்தார்‌. 


வேறு 
திவிட்டனைத்‌ தேவரும்‌ பிறரும்‌ கொண்டாடுதல்‌ 


எரிவள ரொளிதரு நேமி யெய்திய 
திருவளர்‌ படரொளிச்‌ செங்கண்‌ மாலவன்‌ 
கரிவளர்‌ குஞ்சிமேற்‌ சொரிந்த பூமழை 


வரிவளை முரசொடு மயங்கி யார்த்தவே. 


விசும்பிடை அசரீரி 


அரிதினி னவனெய்த தெய்வ வம்புகள்‌ 
உரிதினி னறுத்தொளிர்‌ நேமி கொண்டது 
பெரிதிது சித்திர மென்று பேரொலி 
விரிதரு விசும்பிடை விரவி நின்றதே. 


எஞ்சிய விஞ்சையரின்‌ வேண்டுகோள்‌ 


வெஞ்சினஞ்‌ செருக்கொடு வீய மானமும்‌ 
விஞ்சைய ரொழிந்தன ரொழிந்து வீரனை 
மஞ்சிவர்‌ மணிவரை வண்ண வாழிய 


அஞ்சினம்‌ பெரிதனெ வடிவ ணங்கினார்‌. 


1484 


1485 


1486 


1487 


1488 


129 


130 


திவிட்டன்‌ அருளுதல்‌ 


அஞ்சிய மன்னர்கட்‌ கருளி யாயிடைத்‌ 

துஞ்சிய மன்னவன்‌ றமரந்‌ தோமில்சீர்‌ 

விஞ்சைய ருலகினின்‌ மீண்டு வாழ்கென 

எஞ்சலில்‌ கடிமுரசு அறைய ஏயினான்‌. 1489 


அவன்‌ தன்‌ பாடி வீடடைதல்‌ 


கருமுகில்‌ வண்ணனுங்‌ கருடன்‌ மேலிழிந்‌ 

துருமென வதிர்தரு மோடை யானைமேற் 

பொருமிகல்‌ வேந்தர்போற்‌ றிசைப்பப்‌ போந்தரோ 

பரிமிகு படைவிடு பாடி நண்ணினான்‌. 1490 


விசயனும்‌ திவிட்டனும்‌ தந்தையை வணங்கல்‌ 


விரிதரு திங்களின்‌ விளங்கு மேனியன்‌ 
பெரியவன்‌ றன்னொடும்‌ பெயர்ந்து தாதைதன்‌ 
றிருவமர்‌ சேவடி சென்று தாழ்ந்தனன்‌ 


கருவரை யனையதோட்‌ கனபொற்‌ றாரினான்‌. 1491 


பாயபதி அருகில்‌ நின்ற அரசரிடம்‌ கூறுதல்‌ 


மக்கள தாற்றலான்‌ மலர்ந்த கண்ணினன்‌ 
மிக்குமேல்‌ விரிந்தொளி துளும்பு மேனியன்‌ 
தொக்கநீர்ச்‌ சுரமைநா டுடைய கோனிவை 


பக்கநின்‌ றரசர்கள்‌ பணியச்‌ சொல்லினான்‌. 1492 


அரசன்‌ மக்களுக்கு முடிகூட்டக்‌ கருதல்‌ 


தீதறு மணிமுடிச்‌ செல்வக்‌ காளையர்‌ 
தாதையென்‌ றியலுரை தவத்தி னெய்தினேன்‌ 
ஆதலா லிவர்தம தரச கோலமெங்‌ 


காதலங்‌ கண்ணிவை காண லாகுமே. 


என்றவன்‌ மொழிதலு மிலங்கு நீண்முடி 
மின்றவ ழவிரொளி விஞ்சை வேந்தனோ 
டொன்றிய வரசர்க ளுவந்து சூட்டினார்‌ 


அன்றவர்க்‌ கரசியன்‌ முரச மார்த்தவே. 


அரசர்கள்‌ அபிஷேகம்‌ செய்தல்‌ 


கங்கையுஞ்‌ சிந்துவு மென்னு மாநதி 
தங்குநீ ரெனையவுந்‌ தந்து தாமரை 
பொங்கிய முகத்தபொற்‌ குடங்க ளாற்பல 


மங்கல மரபினான்‌ மன்ன ராட்டினார்‌. 


தேவர்‌ அபிஷேகம்‌ செய்தல்‌ 


திருமணி நிழலொளித்‌ தெய்வ வான்படை 
பருமணிப்‌ பாற்கடற்‌ பரவை நீர்முகந்‌ 
தெரிமணிக்‌ குடங்களி னேந்தி யேந்தறன்‌ 
சுரிமணிக்‌ குஞ்சிமேற்‌ சொரிந்த தென்பவே. 


வித்தியாதரர்‌ அபிஷகம்‌ செய்தல்‌ 


வெந்திறல்‌ விறலொளி விஞ்சை வேந்தரு 
மந்தர மணிமலை மலரு மம்மலை 
அந்தர வருவியும்‌ விரவி யாட்டினார்‌ 


இந்திர னனையவற்‌ கிறைஞ்சி யென்பவே. 


காப்பணிவித்தல்‌ 


திருமகள்‌ பரிவொடு சென்று சார்தரு 
முருவினு மொளியினு முலகந்‌ தன்னின்மேன்‌ 
மருவிய நூலது மரபி னானுமக்‌ 


1493 


1494 


1495 


1496 


1497 


131 


கருமுகில்‌ வண்ணனைக காவ னாட்டினார. 


முடிசூட்டுதல்‌ 


விட்டெரி மணிவரை நேமி வேந்தனை 
அட்டிவ னெய்தினா னாழி யாதலான்‌ 
மட்டிவ ரலங்கலான்‌ வாசு தேவனென்‌ 


றொட்டிய வொளிமுடி யொன்று சூட்டினார்‌. 


விசயனுக்கு முடி சூட்டுதல்‌ 


பெருகிய மிகுதிறற்‌ பெரிய நம்பியை 
மருவிய புகழ்பல தேவ நீண்முடி 


கருவிய மரபினாற்‌ கவித்துக்‌ காவலன்‌ 


றிருவமர்‌ சேவடி சிலம்ப வாழ்த்தினார்‌. 


திவிட்டனிடம்‌ ஆழியொழிந்த படைகளும்‌ வந்து சேர்ந்தன 


இருங்கலி விழவினோ டரசி யற்றலும்‌ 
பெருங்கலி விழவின தெய்வம்‌ பேணுவ 
சுருங்கலில்‌ சுடரொளி துளும்பத்‌ தோன்றல்பால்‌ 
அருங்கல மொழிந்தவு மடைந்த வென்பவே. 


சக்கரந்‌ தண்டுவாள்‌ சங்கு விற்குடை 
மிக்கெரி மணியிவை யெய்தி வீரியன்‌ 
மக்களு ளரசர்கள்‌ வணங்குந்‌ தெய்வமாத்‌ 


தொக்கெரி சுடரொளி துளும்பத்‌ தோன்றினான்‌. 


பின்னும்‌ அடைந்தவை 


சென்றுயர்‌ வலம்புரி செம்பொற்‌ றாமரை 
என்றியல்‌ பெயரின விரண்டு மாநிதி 
ஒன்றல மணிகளு மொளிபொன்‌ மாழையு 


1498 


1499 


1500 


1501 


1502 


132 


நின்றிவை சொரிந்தொளி நிழற்று கின்றவே. 


சக்கராயுதம்‌ கோயிலைச்‌ சார்தல்‌ 


மிக்கெரி சுடர்முடி சூடி வேந்தர்க 
டொக்கவ ரடிதொழத்‌ தோன்றுந்‌ தோன்றலால்‌ 
அக்கிரப்‌ பெருஞ்சிறப்‌ பெய்தி யாயிடைச்‌ 


சக்கரப்‌ பெருஞ்செல்வச்‌ சாலை சார்ந்தவே. 


பிறவும்‌ கோயில்களைச்‌ சார்தல்‌ 


அருங்கலப்‌ பெருந்தெய்வ மவையுந்‌ தத்தமக்‌ 
கொருங்குசெய்‌ வளநக ரடைந்த வொண்சிறை 
சுருங்கலில்‌ கருடற்குச்‌ சுடருந்‌ தோன்றலாற்‌ 


பெருங்கலி மாளிகை பேணப்‌ பட்டதே. 


புலவர்‌ திவிட்டனது வரலாறு கூறுதல்‌ 


முரசுவீற்‌ றிருந்ததிர்‌ மூரித்‌ தானையன்‌ 
அரசுவீற்‌ றிருந்தனன்‌ பின்னை யாயிடைக்‌ 
கரைசெய்நீர்க்‌ கருங்கடல்‌ வேலி காவலற் 


குரைசெய்நூற்‌ சரிதைகள்‌ புலவ ரோதினார்‌. 


ஆதிநா ளரசிய னீதி யாங்கெடுத்‌ 
தோதினார்‌ புலவர்க ளோது மாயிடைத்‌ 
தீதிலார்‌ திகிரியஞ்‌ செல்வர்‌ செய்கைமேற் 
கோதிலாத்‌ திறல்சில கூறப்‌ பட்டவே. 


எழுவகை யருங்கல மிரண்டு மாநிதி 
தழுவின சனபத மீரெண்‌ ணாயிரம்‌ 
விழவணி நகர்களும்‌ வேந்தர்‌ கூட்டமும்‌ 


எழுவின முரைப்பினிவ்‌ வெண்ண வென்பவே. 


1503 


1504 


1505 


1506 


1507 


1508 


133 


கோடிக்குன்ற வரலாறு கூறுதல்‌ 


வன்றிறன்‌ மலிபல தேவர்‌ தம்மொடு 

சென்றவர்‌ செற்றலர்ச்‌ செகுத்துப்‌ பின்னரே 
குன்றமொன்‌ றெடுத்தலுங்‌ கொணர்ந்து கூறினார்‌ 
பொன்றலில்‌ புராணநூற்‌ புலவ ரென்பவே. 


திவிட்டன்‌ கூற்று 


ஆங்கவர்‌ மொழிதலு மருங்க லக்குழாம்‌ 
ஈங்கிவை யென்னினு முன்ன மெய்தினார்‌ 
வாங்குநீர்‌ மணலினும்‌ பலர்கொ லோவென 


வீங்கிய செருக்கிலன்‌ வீர னாயினான்‌. 


திவிட்டன்‌ கோடிக்குன்றத்தைப்‌ பெயர்த்து உயர்த்தல்‌ 


அறிபவ ரவையவை மொழியக்‌ கேட்டலும்‌ 


நெறிபடு நிதியமே நிறைந்த சிந்தையன்‌ 
எறிகடற்‌ படையினோ டெழுந்து சென்றரோ 


குறுகினன்‌ கோடிமா சிலைவன்‌ குன்றமே. 


எரிமணிக்‌ கடகக்கை யிரண்டு மூன்றியப்‌ 
பெருமணி நிலம்பில மாகக்‌ கீழ்நுழைத்‌ 
தருமணி நெடுவரை யதனை யேந்தினான்‌ 
திருமணி நெடுமுடிச்‌ செல்வ னென்பவே. 


கைந்நிலம்‌ புகநுழைந்‌ தெடுப்பக்‌ கல்லென 
மைந்நில நெடுவரை மறிய மற்றதன்‌ 
செந்நில முழைமுகஞ்‌ சிலம்புஞ்‌ சீரினால்‌ 


அந்நிலம்‌ வாய்திறந்‌ தழைப்ப தொத்ததே. 


குன்றம்‌ பெயர்ந்த தோற்றம்‌ 


1509 


1510 


1511 


1512 


1213 


134 


பிலங்களு ளுறைவன பெரிய நாகத்தின்‌ 
புலங்கெழு தாட்சிய புச்சந்‌ தாழ்வன 
அலங்கலா னெடுத்திட வகழ்ந்தெ முந்தவவ்‌ 
விலங்கலின்‌ விழுகதிர்‌ வேர்க ளொத்தவே. 


குழுவிய குவளையங்்‌ குண்டு மாச்சுனை 
ஒழுகிய வருவிநீ ருக்கு வீழ்வன 


கழுமிய நிலம்விட வெடுப்பக்‌ கார்வரை 


அழுவதன்‌ கண்ணுணீ ரழிவ தொத்ததே. 


தழுவிய தடவரைத்‌ தாழ்வர்‌ வாயெலாங்‌ 
குழுமிய கொழுமுகில்‌ வழுவி வீழ்வன 
செழுவரை செறியமுன்‌ னுடுத்த செந்துகில்‌ 
அழிவன வருகுவந்‌ தசைந்த தொத்தவே. 


திவிட்டன்‌ குன்றுடன்‌ நின்ற கோலம்‌ 


ஒன்றுதன்‌ செறிகுறங்‌ கூன்றிக்‌ கைத்தலம்‌ 
ஒன்றினா னொளிவரை யுயர வேந்துபு 
நின்றன னெடியவ னீல மாமணிக்‌ 


குன்றமோர்‌ குன்றங்கொண்‌் டெழுந்த தொப்பவே. 


வேறு 


பொருமாலை வேலரசர்‌ போற்றிசைப்பப்‌ பூவின்‌ 
அருமா மழைபெய்‌ தமருலக மார்ப்பக்‌ 

கருமா னெடுவரையோர்‌ கைத்தலத்தி னேந்தித்‌ 
திருமா மணிவண்ணன்‌ செம்மாந்து நின்றான்‌. 


அடிமேல்‌ பூங்கழல்க ளம்பொன்‌ னிலங்கு 
முடிமேல்‌ சூளா மணிமுளைத்த சோதி 
கடிமேல்‌ விரிதாரோன்‌ கைத்தலத்த தன்று 
படிமேன்‌ மணியருவி பாரித்த குன்றமே. 


1514 


1515 


1516 


1517 


1518 


1519 


135 


136 


வரையெடுத்த மாணிக்க நீள்கடகக்‌ கையால்‌ 

யெடுப்பான்‌ போனிமிர்ந்து நோக்காது நிற்ப 

விரையெடுத்த பூந்தார்‌ விறல்வேந்த ரஞ்சிப்‌ 

புரையெடுத்த மாமகரப்‌ பொன்முடிகள்‌ சாய்த்தார்‌. 1520 


வேறு 


திவிட்டன்‌ கோடிக்குன்றை அது முன்னிருந்த இடத்தில்‌ வைத்துத்‌ தன்‌ யானையின்‌ மீது 
ஏறிக்‌ கொள்ளல்‌ 


கோடிக்‌ குன்றங்‌ கோடியல்‌ போலுங்‌ குவவுத்தோள்‌ 
கோடிக்‌ குன்றங்‌ கொண்டது மீட்டே கொளநாட்டிக்‌ 
கோடிக்‌ குன்றம்‌ போந்தனெ நின்ற கொலைவேழங்‌ 
கோடிக்‌ குன்ற மன்னவ னேறிக்‌ குளிர்வித்தான்‌. 1521 


தாமரை தங்குந்‌ தண்புனல்‌ வேலித்‌ தடநீந்தித்‌ 
தாமரை தங்குந்‌ தண்புன னன்னாட்‌ டகமெய்தித்‌ 
தாமரை தங்குந்‌ தண்சுட ரொண்பொற்‌ கலைநல்லார்‌ 


தாமரை தங்குந்‌ தண்புகழ்‌ பாடத்‌ தகைபெற்றார்‌. 1522 


மாலைத்‌ தண்கேழ்‌ மாமதி போலும்‌ வளர்சோதி 
மாலைத்‌ தண்கேழ்‌ மாமணி முத்தக்‌ குடைநீழன்‌ 
மாலைத்‌ தண்கேழ்‌ வண்புன னாடார்‌ மகிழ்வெய்து 


மாலைத்‌ தண்கேழ்‌ மால்கடல்‌ வட்டம்‌ வளாயிற்றே. 1523 


மையார்‌ சென்னி மாளிகை முன்றின்‌ மலர்மேயும்‌ 
மையார்‌ பொய்கைத்‌ தண்புன னாடன்‌ வரலோடும்‌ 
மையார்‌ கண்ணி னாம்பய மெல்லா மடவாரிம்‌ 


மையா நின்றே யெய்தின மென்றே மகிழ்வுற்றார்‌. 1524 


திவிட்டன்‌ முதலியோர்‌ நகர்புக்கது 


ஆம்பன்‌ னாணுஷஞ்‌ செந்துவர்‌ வாயா ரமிழ்தூறி 
ஆம்பன்‌ னாணுந்‌ தேமொழி நல்லா ரலர்தூவி 


137 


ஆம்பன்‌ னாணும்‌ விட்டன ரார்வக்‌ களிகூர 


ஆம்பன்‌ னாணும்‌ பல்புக ழானந்‌ நகர்புக்கான்‌. 1525 


தாமரை நாறுந்‌ தண்பணை யெல்லா மகிழ்‌ நாறச்‌ 

சாமரை வீசத்‌ தாழ்குழை செம்பொன்‌ சுடர்வீசத்‌ 

தேமரை யாளுஞ்‌ சேயிழை யாளுந்‌ திருமாலும்‌ 

பூமரை வேலிப்‌ போதன மென்னுந்‌ நகர்புக்கார்‌. 1526 


வேறு 
நகரையலங்கரித்தல்‌ 


சூழிணர்மென்‌ மல்லிகையும்‌ வளையமுமின்‌ 
சூட்டுமெழி றுதையச்‌ சூட்டி 
யாழகவி மணிவண்டு மணிஞிமிறு 
மதுகரமு மிசைப்பச்‌ செய்ய 
காழகிலு நறுஞ்சாந்துங்‌ கடிவாசப்‌ 
பூம்பொடியுங்‌ கமழ்ந்து கைபோய்‌ 
ஏழுலகு மணங்கொடுப்ப வெழினகரா 


ரெதிர்கொள்ள விறைவன்‌ புக்கான்‌. 1527 


நகரார்‌ எதிர்கொள்ளுதல்‌ 


சூழிணர்மென்‌ மல்லிகையும்‌ வளையமுமின்‌ 
சூட்டுமெழி றுதையச்‌ சூட்டி 
யாழகவி மணிவண்டு மணினிமிறு 
மதுகரமு மிசைப்பச்‌ செய்ய 
காழகிலு நறுஞ்சாந்துங்‌ கடிவாசப்‌ 
பூம்பொடியுங்‌ கமழ்ந்து கைபோய்‌ 
ஏழுலகு மணங்கொடுப்ப வெழினகரா 


ரெதிர்கொள்ள விறைவன்‌ புக்கான்‌. 1528 


மாளிகைக்‌ கதவம்‌ திறந்தது 


கோபுரமுங்‌ கழிந்துகுளிர்‌ நகரைவலங்‌ 


138 


கொடுவீதி குடையோன்‌ செல்ல 

நூபுரமு மேகலையுங்‌ கலந்தொலிப்ப 
நுண்மருங்கு னுடங்க வோடி 

மாபுரத்து மாளிகைதம்‌ மணிக்கதவந் 
தாழ்திறந்து மனத்தின்‌ றாழும்‌ 

வேய்புரையு மென்பணைத்தோண்‌ மெல்லியலார்‌ 


மெல்லவே திறந்தா ரன்றே. 1529 


புகழ்ச்சி 


போர்‌ மேக மன்னதிறற்‌ பொருகளிற்று 
மேலரசர்‌ போற்றிக்‌ கூவச்‌ 

சீர்மேக மெனச்செறிக ணிடி முரசங்‌ 
கடிததிர்ந்து திசைமே லார்ப்ப 

நீர்மேக முத்தினெடுந்‌ தண்குடைக்கீழ்‌ 
நிழற்றுளும்பு நேமி தாங்குங்‌ 

கார்மேக வண்ணனிவன்‌ வருவானைக்‌ 


காண்மினோ கண்க ளார்‌. 1530 


செந்தாஅ மரைபுரையுஞ்‌ செழுங்கண்ணுந் 
தடக்கையும்‌ பவள வாயும்‌ 

அந்தாஅ மரைநாறு மடியிணையு 
மவையவையே காண்மின்‌ காண்மின்‌ 

நந்தாஅ மரைநாட னகையிலங்கு 
மணியார நவின்ற மார்பம்‌ 


பைந்தாஅ மரை மடந்தை பாராட்டப்‌ 


பொலிந்திலங்கும்‌ படியுங்‌ காண்மின்‌. 1531 


உரற்கால முறச்செவிய வோங்கெருத்தி 
னோடைமால்‌ யானைமே லொளிசூழ்‌ மாலை 

நிரற்கால மணிநிரைத்த நெடுங்குடைக்கீழ்‌ 
முடிநிழற்ற நெடுமால்‌ பின்னே 

சரற்கால சந்திரனோர்‌ தடவரைமேல்‌ 
வெண்முகிற்கீழ்த்‌ தயங்கி யாங்கே 


யரக்காம்பல்‌ வாயினிரிவ்‌ வருநனலர்‌ 


தாரா ன்மற்‌ றவன்சீர்‌ காண்மின்‌. 


சேதாம்பல்‌ வீழ்ந்தனைய செவ்வாயுஞ்‌ 
செங்குவளை திளைத்த கண்ணு 
மீதார்ந்த வெண்ணிலாச்‌ சுடரொளியும்‌ 
வெள்ளிக்குன்‌ றனைய தோளும்‌ 
போதார்ந்த கருங்குஞ்சி மணிதொடர்ந்தாற்‌ 
போற்புறந்தாழ்ந்‌ திருண்ட வாறுங்‌ 
காதார்ந்த குழைதாழக்‌ கதிருமிழ்ந்த 
திருமுகத்தின்‌ கதிர்ப்புங்‌ காண்மின்‌. 


சயம்பிரபையின்‌ தோற்றம்‌ 


வேய்காயு மென்பணைத்‌ தோள்‌ வெண்செந்‌ 
தனமெமழுகி முத்தந்‌ தாங்கி 

ஏகாய மிட்ட வெண்டுகிலின்‌ 
மகளி ருழைநின்‌ றேத்த 

ஆகாய மியல்கின்ற வருமணிநல்‌ 
ளிமானத்தி னகத்தாள்‌ போலு 

மாகாய வரையாளு மன்னர்கோன்‌ 


மடமகளை வம்மின்‌ காண்பாம்‌. 


கூந்தல்‌ 


அருமணி நீள்விமானத்தி னாகாயப்‌ 
பளிங்கியன்ற விளிம்பி னாலுந்‌ 

திருமணியி னொளிமேனி நிழலெறிப்பத்‌ 
திக்ழ்ந்திலங்கு தெய்வப்‌ பாவை 

கருமணியின்‌ கதிர்குழற்றிக்‌ கடைசுருட்டிக்‌ 
கைசெய்து வளர்த்த போலும்‌ 

புரிமணிபொண்‌ குழறிகழப்‌ பொன்னணைமே 
லினிதிருந்த பொலிவு காண்மின்‌. 


கண்‌ 


1532 


1533 


1534 


1535 


139 


140 


மாநீல மிடைபதித்து வெண்பளிங்கிற்‌ செவ்வரத்த விரேகை வாங்கிப்‌ 
பானீர வேல்வடிவு படத்திருத்தித்‌ தாமரையுட்‌ பாரித்‌ தன்ன 
தூநீல வாணெடுங்கண்‌ குழைமுகத்தி னுள்ளி லங்கத்‌ தோன்றுகின்ற 


வாய்நீல மணியைம்பா லிவ்வணங்கு வரையணங்கோ வன்றோ காண்மின்‌. 1536 


ஒப்பனைகள்‌ 


எழுதாது மையொளிரு மிருமருங்கு மெறித்திடையே செங்கே ழோடித்‌ 
தொழுதார்க்கு வரங்கொடுக்குந்‌ தடங்கண்ணி துணைமுலையின்‌ வளாகஞ்‌ சூழ 
விழுதாய குங்குமத்தா லிலதையையுங்‌ கொழுந்தினையு மிழைத்தார்‌ பின்னு 


முழுதார முத்தணிந்தார்‌ நுண்மருங்கு லுளதாக முயன்றா ரல்லர்‌. 1537 


போதாவி யேகமழ்ந்து புரைவட்டம்‌ பொன்னிழையாற்‌ பொலிந்து தோன்றி 
ஊதாவி யானுடங்கு மொள்ளரத்த நுண்கலிங்க மொன்று சேர்த்தி 

மீதாடி வில்லுமிழு மிடைமணியொண்‌ கலாபங்கண்‌ மிளிர வீக்கி 

யாதானு மிவரடக்க மிவளல்கு லகலாமை யறிந்து செய்தார்‌. 1538 


கந்தாரங்‌ கொளவிக்கிக்‌ கடிவிரிந்து பூம்பாளை கமழுங்‌ காலை 
நந்தாஅ வனத்திளையா ரெழுவியாழ நரம்பினுக்கு நலஞ்சா லின்சொன்‌ 
மந்தார மலர்கமழு மணியைம்பான்‌ மைமதர்த்த மழைக்கண்‌ மாதர்‌ 


செந்தாஅ மரையடியின்‌ செவ்வியுமற்‌ றிதுவாயிற்‌ றெய்வ மேயாம்‌. 1539 


வேறு 
நகரமாந்தரின்‌ செயல்‌ 


இன்னன பலவுங்‌ காட்டி யிளையவர்‌ காணும்‌ போழ்தின்‌ 

மன்னவ ரரசர்‌ தன்மேல்‌ மாலையு மலருஞ்‌ சிந்தி 

மின்னவிர்‌ சிவிறி தம்மால்‌ விரைபொழி தாரை வீக்கித்‌ 

தொன்னக ரார்வ மென்னுங்‌ களித்தொழி றொடங்கிற்‌ றன்றே. 1540 


செம்பொன்செய்‌ பொடியி னாலுஞ்‌ சிவிறியின்‌ றாரை யாலும்‌ 
அம்பொன்செய்‌ மலரி னாலு மகிற்புகை யாவி யாலும்‌ 


பைம்பொன்செய்‌ பதாகை யாலும்‌ பரந்திருள்‌ பட்ட வீதி 


கம்பஞ்செய்‌ யானை யானைக்‌ கண்விளக்‌ குறுத்த வன்றே. 


கன்னியர்‌ செயல்‌ 


மன்னிய புகழி னான்மேல்‌ வாங்குவிற்‌ புருவ மாக 
மின்னவிர்‌ பகழி கண்ணாப்‌ புரிசைவெண்‌ மாட மாகத்‌ 


துன்னிய சால வாயிற்‌ றுளைகளே துளைக ளாகக்‌ 


கன்னிய ரெய்து தத்தங்‌ கடிநகர்‌ காவல்‌ கொண்டார்‌. 


நகரமாந்தர்‌ செயல்‌ 


ஆடுவா ரணங்கு கொள்வா ரார்வஞ்செய்‌ கருவி வீக்கிப்‌ 
பாடுவார்‌ கண்டு கூறிப்‌ பரவுவார்‌ பணிந்து முன்னாற்‌ 
கூடுவார்‌ கொற்றங்‌ கொள்ளக்‌ கூறுவா ராகி யெங்கும்‌ 


ஊடுபோக்‌ கரிய தாக வொளிநக ருழையர்‌ சூழ்ந்தார்‌. 


சூரியாத்தமனம்‌ 


அங்குலாங்‌ கொடியி னாலு மகிற்புகை யாலு மெங்கு 


மங்குலாய்‌ விசும்பு மூட மழுங்கிய சுடர னாகி 


இங்குலா விளங்க மாட்டே னினியென வெண்ணி வெய்யோன்‌ 


கொங்குலாங்‌ குளிர்கொள்‌ சோலைக்‌ குடவரைக்‌ குவடு சேர்ந்தான்‌. 


உடன்‌ வந்தவர்‌ ஆங்காங்குச்‌ சென்று உறைதல்‌ 


மணிவரை யரசன்‌ மற்றை வாழ்நகர்க்‌ கோயில்‌ புக்கான்‌ 
பணிவரை யுழைய ராகிப்‌ பயாபதி பக்க நின்றார்‌ 
தணிவரை யிலாத செய்கைத்‌ தத்தமக்‌ கியன்ற கோயில்‌ 


அணிவரை யனைய திண்டோ ளருக்கனோ டரசர்‌ சேர்ந்தார்‌. 


திவிட்டன்‌ சயம்பிரபையின்‌ கோயிலை அடைதல்‌ 


மஞ்சுடை மாடக்‌ கோயில்‌ வளைவண்ன்‌ புக்க பின்னைச்‌ 


1541 


1542 


1543 


1544 


1545 


141 


142 
செஞ்சுடர்‌ மகரப்‌ பூணான்‌ றிருவெதிர்‌ கொள்ளச்‌ சென்று 


விஞ்சையம்‌ பாவை மேய விடைமணி விமானஞ்‌ சேர்ந்தான்‌ 


எஞ்சலில்‌ செல்வந்‌ தன்னா லிந்திர னிரட்டி யுள்ளான்‌. 1546 


சயம்பிரபையைப்‌ பட்டத்துத்‌ தேவியாக்க முரசறைதல்‌ 


மாலையாங்‌ கடைந்த போழ்தின்‌ மங்கலத்‌ தேவிப்‌ பட்டங்‌ 
காலையா மணிவ தென்று கண்ணதிர்‌ முரசிற்‌ சாற்றிப்‌ 
பாலையாழ்‌ மழலை யாளைக்‌ காப்பணி பயின்ற செல்வம்‌ 


வேலைசூ முலக மெல்லாம்‌ விம்முற விளைந்த தன்றே. 1547 


விடியல்‌ வருணனை 


அங்கொளி விளக்கி னாலு மணிகலச்‌ சுடரி னாலுந்‌ 
திங்களை யனைய செல்வி திருநுத லொளியி னாலு 
மங்கல மரபிற்‌ றல்லா மயங்கிருண்‌ மறைந்து போகக்‌ 


கங்குலு மெல்ல மெல்லக்‌ கையகன்‌ றிட்ட தன்றே. 1548 


திவிட்டன்‌ தேவியின்‌ மாளிகையை அடைதல்‌ 


காரிரு ளகன்ற போழ்திற்‌ கமலினி யென்னுஞ்‌ செல்விக்‌ 

கோருரு ளாழி வெய்யோ னருளிய வுதயஞ்‌ சேர்ந்தான்‌ 

ஆரிரு ளனைய கூந்தற்‌ கருளிய மனத்த னாகிப்‌ 

பேரரு ளாழி யானும்‌ பெயர்ந்துபொன்‌ மாடஞ்‌ சேர்ந்தான்‌. 1549 


தேவிப்பட்டம்‌ கொண்டது 


விஞ்சைய ௬லகு மண்ணும்‌ 
விண்ணுமொன்‌ றாயதே போற்‌ 
செஞ்சுடர்‌ மணியும்‌ பொன்னு 
மாலையும்‌ விரையுஞ்‌ சேர்த்தி 
அஞ்சுடர்‌ வயிரப்‌ பைம்பூ 
ணலைகடல்‌ வண்ணன்‌ றன்னாற்‌ 


பஞ்சுடை யல்குல்‌ பாக 


வரசொடு பட்டங்‌ கொண்டாள்‌. 


சுவலனசடி விடைபெற்றுப்‌ போதல்‌ 


தேவிதன்‌ றாதைக்‌ கேற்ற 


பெருஞ்சிறப்‌ பியற்றிச்‌ செல்வன்‌ 


வேய்விரி வெள்ளிக்‌ குன்றின்‌ 
விஞ்சைய ௬லக மெல்லாம்‌ 
ஓவில புகழி னானுக்‌ 


குடன்கொடுத்‌ துரிமை யோடும்‌ 


பூவிரி யுருவத்‌ தாரான்‌ 


பின்சென்று விடுத்துப்‌ போந்தான்‌. 


திவிட்டன்‌ கவலையற்ற நிலை 


தெவ்வரங்‌ கின்மை யாலுந்‌ திசையினில்‌ வணக்கற்‌ பால 


வவ்வழி யின்மை யாலு மருமணி வண்ண னாங்கு 


மெளவலங்‌ குழலியாலு மணிநில மடந்தை யாலுஞ்‌ 


செவ்வலர்த்‌ திருவினாலுஞ்‌ செருக்கிய களிய னானான்‌. 


வேறு 


தேவர்க டிசைமுகங்‌ காப்பா மாநிதி 


ஓவல விரண்டுநின்‌ றொருங்கு வீழ்தர 


மேவிய வருங்கலம்‌ விளங்க நோக்கிய 


காவலன்‌ செல்வநீர்க்‌ கடலுண்‌ மூழ்கினான்‌. 


திருவமர்‌ தாமரைச்‌ செம்பொ னாயிதழ்‌ 


மருவிய திருவடி வாமன்‌ பொன்னகர்‌ 


விரவிய விழவொடு வேள்விக்‌ கொத்தரோ 


கருவிய வளநகர்‌ கண்கு ளிர்ந்ததே. 


அரசியற்‌ சருக்கம்‌ முற்றிற்று 


1550 


1551 


1552 


1553 


1554 


143 


